யாதும் ஊரே 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 


இராமலிங்க சுவாமிகள் இயற்றிய 


திருவருட்பா 


இங்கிதமாலை 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
International Institute of Tamil Studies 


STUDIES 


WTERNATIONA 


ASTITUTE OF 


CPTAMIL 


இ 


" அறிவுச் செல்வங்கள் அனைத்தையும் 
தமிழுக்குக் கொண்டுவர வேண்டும் . 
இனிவரும் நூற்றாண்டுகளுக்கும் 
அருந்தமிழை ஆற்றல் படுத்த வேண்டும் " 


- மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 

புரட்சித் தலைவி 
அம்மா அவர்கள் 


இராமலிங்க சுவாமிகள் அவர்கள் 

இயற்றிய 


திருவருட்பா 
இங்கிதமாலை 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரியநூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 

பதிப்பாசிரியர் 
முனைவர் கோ.விசயராகவன் 

எம்.ஏ., எம்.ஃபில் எம்.பி.ஏ.பிஎட் ,பிஎச்.டி 
இயக்குநர் , உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் . 


பாவரும் 


கேளிர் 


ANS 


காலா 


TAMAL 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 
இரண்டாம் முதன்மைச் சாலை , மையத் தொழில்நுட்பப் பயிலக வளாகம் 

தரமணி , சென்னை - 600 113 


நூல் விவரக் குறிப்பு 


: 


நூல் தலைப்பு : திருவருட்பா இங்கிதமாலை 
நூல் ஆசிரியர் 

: இராமலிங்க சுவாமிகள் அவர்கள் 
வெளியீட்டாளரும் : உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
பதிப்புரிமையும் இரண்டாம் முதன்மைச் சாலை 

மையத் தொழில்நுட்பப் பயிலக வளாகம் 

தரமணி , சென்னை - 600 113 . 
தொலைபேசி எண் : 044 - 22542992 
வெளியீட்டு எண் 
மொழி 

: தமிழ் 
பதிப்பு ஆண்டு : 2015 : முதற்பதிப்பு : 
பயன்படுத்திய தாள் : 16 கிகி டி.என்.பி.எல் . வெள்ளை 
நூலின் அளவு 

: 1/8 டெம்மி 
எழுத்தின் அளவு 

: 11 புள்ளி 
பக்க எண்ணிக்கை 

: 120 


: 865 


அச்சுப்படிகளின் 


எண்ணிக்கை 


: 1200 


விலை 


: ரூ .70 ( ரூபாய் எழுபது மட்டும் ) 


ISBN 


: 978-93-85165-20-7 


அச்சகம் 


: ராஜ் எண்டர்பிரைஸஸ் 
திருவல்லிக்கேணி 
சென்னை - 600 005 . 


முனைவர் கோ.விசயராகவன் எம்.ஏ., எம் . ஃபில் ,எம்.பி.ஏ.,பி.எட் ., பிஎச்.டி 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சென்னை 600 113 


அணிந்துரை 
பழங்கால அரிய நூல்களையும் சுவடிகளையும் 
பாதுகாக்கும் வகையில் 2014 ஆம் ஆண்டு நிறுவனத்தில் 34 
இலட்சம் மதிப்பீட்டில் சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் 
மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித்தலைவி அம்மா 
அவர்களால் தொடங்கப்பட்டது . அவ்வகையில் 
நாடெங்கினும் உள்ள அரிய நூல்களை , சுவடிகளைத் 
திரட்டும் பணி தொடங்கப்பட்டு , கண்டறியப்பட்டுள்ள 
நூல்களைத் தமிழ்த்தாய் 67 - பெருவிழா , பிப்ரவரி 2015 இல் 
வெளியிடும் திட்டத்தின் கீழ் , தாரண ஆண்டு சித்திரைத் 
திங்கள் வெளிவந்துள்ள இந்நூல் இப்பொழுது 
மீட்டுருவாக்கம் செய்யப்பெற்று வெளியிடப்படுகிறது . 

பக்தித் தமிழை ஆராதிக்கத் தமிழில் அதற்கான 
அருச்சனைப் பூக்களான அருட்பாடல்கள் ஏராளம் உண்டு .. 
மனிதனாகப் பிறந்து மகானாக மாறிப் பாடிய பாடல்கள் 
மனிதர்களை அறிவாளர்களாக , அருளாளர்களாக மாற்றும் 
உயிர்ச்சக்திப் படைத்தவை . அத்தகைய மகான்களில் 
ஒருவராக மலர்ந்தவர் , பக்தித் தமிழ்கண்ட பரமனருள் 
பூத்தவர் , வெளிச்சமாய் வந்த சூரியன் வள்ளல் இராமலிங்க 
சுவாமிகள் . அவருடைய பாடல்களின் தொகுப்பே அருட்பா 
எனப்படும் . அருட்பா அத்தனையும் அருளின் பிழிவுகள் . 
தூய்மைப் படுத்தும் தோரணங்கள் . அந்த அருட்பாவின் ஒரு 
பகுதியே இங்கித மாலை . உயிர்கள் அனைத்தும் இறைவனை 
நோக்கிச் சென்று அவன் திருவடிகளைப்பற்றும் இங்கிதத்தை 
உரைப்பதனால் இங்கித மாலையாயிற்று . 

திருவருட்பாவின் மிகச்சிறந்த பகுதியாகவும் உயிர்களின் 
தேடல் பகுதியாகவும் இருப்பதனால் தத்துவநிலையில் 


எனவே 


சிறப்புடையதாக விளங்குகிறது . 

இதற்கு 
உரையிருந்தாலன்றி சாதாரணர் உணர்ந்து போற்றுதல் அரிது . 
எனவே தத்துவத்தின் தனித்துவத்தைத் தெளிவுபடுத்தும் 
நோக்குடன் இங்கிதமாலைக்கு அரியதொரு உரை நூலாக 
இந்நூல் அமைந்துள்ளது . தத்துவப் பாடல்கள் என்பதனால் 
பொருள் விசேடக்குறிப்பு என்ற பகுப்பில் இவ்வுரை அமைந்து 
படிப்போரை ஈர்க்கின்றது . தலக் குறிப்புகளும் விளக்கக் 
குறிப்புகளும் விருந்தாக அமைந்துள்ளன . இந்த அரிய நூல் 
ஒளியச்சு மூலம் இப்பொழுது வெளிவருகிறது . 

தமிழறிஞர்களின் தமிழ்த் தொண்டினை எப்போதும் 
பாராட்டுவதில் முதன்மையானவர் மாண்புமிகு மக்களின் 
முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆவார் . 
மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ் மீதும் தமிழர் மீதும் 
தமிழ்ப் பண்பாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பும் 
கருணையும் அளப்பரியன. தமிழின் மேம்பாட்டுக்கெனப் பல 
திட்டங்களை மேற்கொண்டு செயலாற்றி வருகின்றார்கள் . 
ஒல்லும்வகையெல்லாம் தமிழ் வளர்த்துவரும் மாண்புமிகு 
மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் நன்றிகளைப் 
பதிவு செய்கின்றோம் . 

தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் 
அளித்துவரும் பள்ளிக்கல்வி , தமிழ் வளர்ச்சி மற்றும் 
தமிழ்ப் பண்பாட்டுத் துறை அமைச்சரும் உலகத் 
தமிழாராய்ச்சி நிறுவனத் தலைவருமாகிய மாண்புமிகு 
கே.சி. வீரமணி அவர்களுக்கு நன்றி . 

தமிழ் வளர்ச்சிப் பணிகளில் ஆர்வத்தோடு நாட்டம் 
செலுத்தித் தமிழ்த் தொண்டாற்றிவரும் தமிழ் வளர்ச்சி 
மற்றும் செய்தித்துறை அரசுச் செயலாளர் முனைவர் மூ . 
இராசாராம் இ.ஆ.ப. அவர்களுக்கும் இதயம் கனிந்த 
நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

இந்நூல் சிறப்பான முறையில் மறு அச்சுப் பெற 
முனைந்து உழைத்த உலகத் தமிழாராய்ச்சி நிறுவன 
அனைத்துப்பணியாளர்களுக்கும் அச்சகத்தார்க்கும் என் நன்றி . 

இயக்குநர் 


6 


கடவுள் துணை . 

திருச்சிற்றம்பலம் . 
திருவருட்பிரகாசவள்ளலாரென்றம் 

சிதம்பரம் அல்லது வடலூர் 
ராமலிங்க சுவாமிகள் 

அருளிச்செய்த 


திருவருட்பா 
இங்கிதமா 

தமால. 


இஃது , 
திருக்கைலாசபரம்பரைப் 

பொம்மபுரம் 
ஸ்ரீ - சிவஞானபாலையதேசிகாாதீனத்துச் 

சிதம்பரம் ஈசானியமடம் 
ஸ்ரீமத் - இராமலிங்க சுவாமிகளவர்கள் 

மாணாக்கருள் ஒருவரும் 
சென்னை பச்சையப்பமுதலியார் காலேஜ் 

தமிழ்ப்பண்டிதருமாகிய 
க.வ. திருவேங்கட நாயடுவினால் 

இயற்றப்பட்ட உரையுடன் , 
குளத்தூர் - குப்புசாமி முதலியாரால் 


சென்னை : 
கலாரத்நாகர யந்திர சாலையில் 
அச்சிற் பதிப்பிக்கப்பட்டது . 


குரோதி துலா ரவி . 

1904 


கடவுள் துணை , 
முகவுரை. 


முத்தொழிற்றலைமைசா லத்தகுமிறையையும் 
எப்புலமையுந்தரு மொப்பில்பாரதியையும் 
மகத்துவத்தமிழ்க்குர வகத்தியப்பிரானையும் 
எங்குருவி ராம லிங்கதேசிகனையும் 
அன்புடனிறைஞ்சியே யின் புறுபுலமையின் 
ஆற்றல் கொளறிஞர் முன் போற்றியேகிளப்பது : 


இங்கிதமாலை என்னும் இப்பிரபந்தம் சிதம்பரம் அல்லது வடலூர் 
இராமலிங்க சுவாமிகளால் அருளிச்செய்யப்பட்ட பல பிரபந்தங்களின் தொ 
குதியான திருவருட்பாவென்னும் நூலினுள்ளதொரு அரிய பிரபந்தமாம் . 
இங்கிதம் - குறிப்பு ; * " இங்கிதம் - குறிப்பானிகழும் உறுப்பின்றொழில் " 
என்றருளினர் பரிமேலழகரும் . மாலை - ஈண்டுப் பாமாலை ; பல பூக்க 
ளால் அலர்மணமுடைத்தாய் அணிபெறத்தொடுத்ததொரு அலங்கல் போல 
இது பலபாட்டாற் றொடுக்கப்பட்டமையின் மாலையெனப்பட்டுக் காரணக் 
குறியாய்ப் பிரபந்தத்தின் மேற்றாயிற்று . 

ஈண்டு இங்கிதமென்பது தாருகவன முனிவர் மகளிரின் கருவபங்கநிமித் 
தம் சிவபெருமான் கொண்ட பிக்ஷாடன மூர்த்தத்தை நோக்கி அத்தவமங்கை 
யர் தவமயங்கினராய் உள்ளுறையோடு வினாயவினாக்களுக்கு அப்பெருமான் 
மெய்ப்பாடாகவும் உரையாகவும் விடுத்த விடைகளின் மேலது . இது காமம் , 
நகை , கருணை , வீரம் , உருத்திரம் , அச்சம் , இழிப்பு , வியப்பு , சாந்தம் என் 
னும் பொருட்சுவை ஒன்பானுள் காமச்சுவையை வெளிப்படையாகக் காட்டுவ 
தாயினும் , ஏனைச்சுவைகளையும் குறிப்பிற் பெரிதும் காட்டுகின்றதுய்த்துணர்க . 

t " காமப் பகுதி கடவுளும் வரையார் என்று ஆசிரியர் தொல்காப் 
பியனார் அருளிய சூத்திரத்தில் பகுதி யென்பதற்கு ஆசிரியர் நச்சினார்க் 
கினியர் " கடவுண்மாட்டுக் கடவுட் பெண்டிர் நயப்பனவும் , அவர்மாட்டு 
மானுடப் பெண்டிர் நயப்பனவும் , கடவுள் மானுடப்பெண்டிரை , நயப்பன 
வும் பிறவுமாம் . " என்று விசேடித்தவாறு முனிமங்கையர் பெருமான் 

* குறள் சரு - அதிகாரம் உ - உரைவிசேஷம் . 
தொல்காப்பியம் - பொருள் - புறத்திணை 


வ 


பரிசோதனபத்திரம் 


பக்கம் . 


வரி . 


பிழை . 


திருத்தம் . 


சு 


கூன 


கஉ . 


எ 


கசு 


அ தட்டின் 
உரு அரியார் 

கொங்களை 

அது இடை 
கரு இருந்தும் 
உஉ பெண்ண 

நகர் 
எ FFLI 
கூச 

துரைக்க . 
ரு பிறையு 
உரு பாராட்டப்பபடுவது 
» 0 ருள்ளதி 


கஎ 


கூ.சு 


கஅ 
கக 


உஎ 


தட்டில் 
அரியீர் 
கொங்கைகளை 
இடை 
இருந்ததும் 
பெண்ணே 
நகர்ச் 
ஈடாய் 
துரைக்கலுமாம் . 
பிறையையு 
பாராட்டப்படுவது 
ருள்ளத்தி 
ஒற்றியிலுறைபவரே ! உம 
திருவள்ளுவமாலை 
யென்கினறா 
தொடுப்ப 
வயிர 
லகரம் 
ளென்றும் 


க்ஷ 
ஷை 


உமது 


ஷை 


ங O 


கூக 


கூஉ 


கூக 


கஎ 


ளென்று 


சசு 
சஎ 


ஷை 
ஷை 
( ரு 
ஷை 
ஷை 


ஒளவையார் 
ந.அ தனிப்பாடல் 
கக யென்கிறா 
உஉ தொடுப் 
கஎ வாயி 
கஅ லெழுத்து 
கக திகா 
உ O 

வல்லோம் 

என்றேன் 
உரு 

என்றனன் 
உசு ஆகாயமே 

என் மனைவி 
நான் 

யான் 
கங சரும 
கா உளமை 
ஷை உனது 
உ O 
கூடு வாரம் 


வல்லேம் 
என்றேன் யான் 
என்றனன்யான் 
மேகமே 
எம்மனைவி 
நாம் 
யாம் 
சன்ம 
யாம் 


கஅ 


ருக 


யாம் உனது 


ஷை 
ஷை 


எண்மை 


கண்மை உறல் எண்மை 
வராம் 


உ 


பக்கம் . 


வரி , 


பிழை . 


திருத்தம் . 


ருஎ 
ஷை 


கூ மென்று 
ரு உரைப் 
20 உளத்தில் 
க தோற்றத்தான் 


மொன்று 
உரைப்ப 
உளத்தின் 
தோற்ற 
நாமோ 
நின் உள்ள 


சுக 


சுகூ 


நமா 


ஷ 
ஷை 


நீர் இன்று 
நீர் இன்று 


கக உள்ள 
உன இன்று 
உக இன்று 
உங ரென்பது கருத்து . 

யார்க்கே 
கக ( றக்குலங் 
உங லயத்தை 


கள 


ae 
ஷை 


எ 


ஷை 
எ அ 


அ 0 


ஷை 
அக 

ஷ 
அஅ 
ஷ 
கச 


கக என்செல் 
உக இருப்பது 
எ ருயிர்கு 
ஙக றென்னார் 
ஙக ஊராற் 
ககூ மீட்டுத 
20 லணிந்தீர் 
உக என்றேன் 

என்றனன் 
உஅ யனையீரிம் 
உரு மார்க்களா 
கூ .0 வேமக் 

என்கின்றார் - 
நீ என் 


ரெனனுங்கருத்தது . 
யாருக்கு 
மரைக்குலங் 
லயமாகிய இடத்தை 
நீ இவண் 
என் சொல் 
டிருப்பது 
ருயிர்க்கு 
றென்றார் 
ஊறற் 
மீட்குது 
லணிந்தாய் 
என்றுரைத்தேன் 
என்றுரைசெய்தனன் 
யனையாயிம் 
மர்களா 
மேவக் 
என் என்கின்றார் - நீ 


க.க 


ஷை 


காக 


சிவமயம் . 
சிவ கணபதி துணை . 
திருச்சிற்றம்பலம் . 


தி ருவருட்பா 


இங்கிதமாவல யுரை . 


காப்பு . 
அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் . 

திருச்சிற்றம்பலம் . 
ஒருமாமுகனையொருமாவையூர்வாகனமாயும் நோக்கித் 
திருமான் முதலோர்சிறுமையெலாந் தீர்த்தெம்மிருகண்மணியாகிக் 
கருமாலகற்றுங்கணபதியாங்கடவுளடியுங்களித்தவர்பின் 
வருமாகருணைக்கடற்குமரவள்ளலடியும் வணங்குவாம் . 

( இதன்பொருள் .) ஒருமா முகனை ஒருமாவை ஊர் வாகனமாய் உறதோ 
க்கி - ஒரு கயமுகாசுரனையும் ஒரு மாமரவடிவாகிய சூரபத்மனையும் ( போரில் 
தாம் ) செலுத்தும் வாகனமாகி ( அவர் தம்பால் ) அடைய நோக்கியருளி; 
திருமால் முதலோர் சிறுமை எலாம் தீர்த்து - ( அவ்விருவராலும் ) திருமால் 
முதலிய தேவர்களுக்கு ( நேர்ந்திருந்த ) குறைவுகளனைத்தையும் நிவிர்த்தி 
த்து ; எம் இரு கண்மணியாகி கருமால் அகற்றும் - எங்கள் இருநேத்திர 
ங்களிலுள்ள மணிபோல் விளங்கிப் பிறவி மயக்கத்தை ஒழித்தருளுகின்ற ; 
கணபதியாம் கடவுள் அடியும் அவர் பின்வரும் மா கருணை கடல் குமா 
வள்ளல் அடியும் - விநாயகக்கடவுளுடைய திருவடிகளையும் அக்கடவுளின் 
பின்னர்த் திருவவதாரஞ்செய்த மிக்க கிருபைக்கடலாகிய முருகக்கடவு 
ளுடைய திருவடிகளையும் ; களித்து வணங்குவாம் - மகிழ்ந்து இறைஞ்சு 
வாம் . 

எ.று. 
(விசேடக்குறிப்பு .) கயமுகாசுரனை மூடிகவாகனமாகியும் சூரபத்மனை 
மயில்வாகனமாகியும் உறநோக்கினாரென்பது . இவ்வண்ணமே கீழுள்ளவற் 
றையும் நிரனிறையாகக்கொள்க . நோக்கி தீர்த்து ஆகி அகற்றுமென இயை 


உ 


திருவருட்பா. 


யும் . சிறுமைதீர்த்தலாதிய விசேடங்கள் குமாரவள்ளலையுங் குறித்து நின் 
றன . கன்மை தீமைகளைப் பகுத்துக் காட்டலின் கண்மணிகளை உவமித்த 
னர் . எடுத்தகாரியம் இடையூரின்றி இனிதுமுடித்தற்கு ஏற்புடைக்கடவு 
ளாகிய விநாயகக்கடவுள் வணக்கமும் , வழிபடுகடவுளாகிய முருகக்கடவுள் 
வணக்கமும் ஒருங்குகூறியபடி . இந்நூலாசிரியர் சென்னையில் வசித்தகாலங் 
களில் முருகக்கடவுளைச்சுட்டி யியற்றிய செய்யுட்களெல்லாம் திருவொற் 
றியூரில் ஸ்ரீ படம்பக்கநாதர் சந்நிதியின் உட்பிராகாரத்தில் வீற்றிருக்கும் 
முருகக்கடவுளைச் சுட்டியே யியற்றினரென்பதும் , அக்கடவுளே இவர்க்கு 
உபாசனாமூர்த்தி யென்பதும் - பிரசித்தம் . இங்கனமே பிறரும் சில நூல்க 
ளிலே காப்புச்செய்யுளில் கந்தவேளையுங்கலந்து துதித்திருப்பதும் காண்க . 


பாடாண்டிணை . 
கடவுண்மாட்டு மானிடப் பெண்டிர் நயந்தபக்கம் . 

(வினாவுத்தரம் . ) 
அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரியவிருத்தம் . 

திருச்சிற்றம்பலம் . 
திருவார்கமலத்தடம்பணை சூழ்செல்வப்பெருஞ்சீரொற்றியில் வாழ் 
மருவார்கொன்றைச்சடைமுடிகொள்வள்ளலிவர்க்குப்பலி கொடுநா 
னொருவாதடைந்தேனினிகமக்கிங்குதவவருந்தோறுன் முலைமே 
லிருவாரிடு நீயென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) திரு ஆர் கமலம் தடம் பணை சூழ் செல்வம் பெருஞ்சீர் ஒற்றி 
யில்வாழ் - இலக்குமி குடி கொள்ளும் செந்தாமரை மலர்கள் செறிந்த தடா 
சங்களும் வயல்களும் சூழ்ந்ததாய்ச் செல்வததோடு பெரும்புகழ்படைத்த 
திருவொற்றியூரில் வாழ்கின்ற ; மரு ஆர் கொன்றை சடைமுடி கொள் வ 
ள்ளல் இவர்க்கு பலி கொடு - மணநிரம்பிய கொன்றைமாலிகை யணிந்த 
டாமகுடத்தையுடைய கடவுளாகிய இத்தியாகேசப்பெருமானுக்கு ( இடுதற் 
பொருட்டுப் ) பிச்சையைக்கொண்டு ; கான் ஒருவாது அடைந்தேன்- யான் 
அகலாது அணுகினன் ; இனி நமக்கு இங்கு உதவ வருந்தோறு - இனி 
மேல் எமக்கு ஈண்டு அன்னமளிக்க வரும்பொழுதெல்லாம் ; உன் முலை 
மேல் இருவார் இரு நீ என்கின்றார் - உனது தனங்களில் இருவாரை நீ இரு 
வாய் எனக்கூறுகின்றனர் ; ஏடி சேடி இது என் - அடி தோழியே இவ்வா 
அரைப்பதன் பொருள் என்னை ? 

( வி - து . ) கொடு கொண்டு என்பதன் இடைக்குறை . மேல் ஏழனுருபு . 
வள்ளல் - வரையாது கொடுப்போன் ; இது இத்தலத்திலே வேண்டுவார் வே 
ஸ்டுவதே யீவோராய்த் தியாகேசரெனத் திருநாமங்கொண்டு பெருமான் வீற் 
றிருத்தலை யுணர்த்தியபடி . பின் வருமிடங்கடோறும் இதவே பொருளா 


இங்கிதமாலை யுரை . 


சு 


கக் கொள்ளல் கேர் . ஒருவாதென்பது நீங்காதெனவும் ஒருவம் பெனவும் 
பொருள் படுதலின் , அதற்கெதிராக இருகச்செனவும் இரு வம்பெனவும் 
பொருள்பட இருவாரென்றா ரெனவும் ; நான் ஒருவம்பு செய்தேன் அதற்கிலர் 
இருவம்பு செய் என்றாரெனவும் , உதவவருந்தோறும் உனது கற்பில் வழு 
வா திரு , கொணவெந்தது தீர்த்தமேல் வார் , அன்னமேல இடு , இன்னும் கா 
தற்பெருக்கால் உனது கனங்கள் பூரித்தலின் ஒருகச்சமையாது இருகச்ச 
ணிக என்றாரெனவும் இங்கனம் பலபொருள் கொள்ளக்கிடப்பதோர்க . 
கச்சணிதலை " ஏயுமிருவாரெழினொருவாமிக்கவலி - வீயு மெனவெழுந்தவெ 
ம்முலையாள் என்பதனானும் உணர்க . முலை- தனம் , முல்லை , ( கற்பு .) ஏடி 
தோழி முன்னிலை ; விளியேற்று நின்றது . தான் அசை . 


ரு 


தண்ணார்மலரைமதிநதியைத் தாங்குஞ்சடையாரிவர்தமைநா 
னண்ணாலொற்றியிருந்தவரேயையரேநீர்யாரென்றே 
னண்ணாரிடத்துமம்பலத்து நடவாதவர் நாமென்று சொலி 
யெண்ணாதருகே வருகின்றாரிது தான சேடியென்னேடீ . 


கங்கை 


( இ - ள் . ) தண் ஆர் மலரை மதி நதியை தாங்கும் சடையார் இவர் 
தமை நான் - குளிரச்சிபெற்ற கொன்றைமலரையும் சந்திரனையும் 
யையும் ஏந்தும் சடைமுடியையுடைய இந்தியாகேசப் பெருமானை யான் ; 
அண்ணால் ஒற்றியிருந்தவரே ஐயரே நீர் யார் என்றேன் - அண்ணலே! திரு 
வொற்றியூரிலிருந்தவரே ! ஐயரே ! நீர் யாரெனவினாவினேன் ; நாம் நண்ணாரி 
டத்தும் அம்பலத்தும் நடவாதவர் என்று சொல்லி - யாம் (நம்மை ) அணுகா 
தாரிடத்தும் அம்பலத்திலும் நடவாதவர் என்று ( விடை ) கூறி ; எண்ணாது 
அருகே வருகின்றார் - யோசிக்காது சமீபத்தில் அணுகுகின்றார் ; ஏடி சேடி 
இது என் ? எ - று . 

( வி - கு . ) ஒற்றியிருந்தவரே ஐயரே யென்பது திருவொற்றியூரிலமர்ப 
வரே ! பிராமணகுலத்தவரே என வியந்தேனாகவும் , இவர் ஒற்றியிருந்தனிராக 
லின் எம்மரபினரோ வெனச் சந்தேகிக்கத்தக்கவரே நீர்யாரென வினாவி 
யதாகக் கொண்டனரெனவும் , நடவாதவரென்பது - நண்ணரிடத்துச் செல் 
லாதவர் , அம்பலத்திலே காளியோடு நடனவாதையுடையவர் எனப் பொ 
ருள் பட்டு நிற்பதன்றியும் , நீ கண்ணினமையானும் நின்னால் அழகிய பலன் 
சித்தித்தலானும் நின்னினின்றும் யாம் கடவாதவரே யென்றாரெனவும் , 
நண்ணாரிடத்துநட , அம்பலத்து வா , தவர்காம் என்றாரெனவும் , இங்ஙனம 
பலபொருள் பட்டு நிற்பதோர்க . அண்ணல் - பெருமையிற் சிறந்தோர் ; இது வி 
ளியேற்றது . நண்ணார் - பகைவர் , அணுகத்தசாதவர் . அம்பலம் -சபை , அழகிய 
பிரயோசனம் . அருகுவருதல் -இனி ஒற்றியிருந்தவராகேமெனக் கூட்டத்தை 
நாடி அணுகவருதல் , 


ரிவை - ஈக . 
* திருவெங்கையுலா - அ 


திருவருட்பா . 
பிட்டின திமண்சுமந்தவொற்றிப்பிச்சைத்தேவரிவர்தமைதான் 
நட்டின்மலர்க்கையிடத்தெதுவோதனத்தைப்பிடியுமென்றுரைத்ரேன் 
மட்டினொருமூன்றுடனேழுமத்தர்தலையீ தென்று சொலி 
யெட்டி முலையைப்பிடிக்கின்றாரிதுதான்சேடியென்னேடீ . 

( இ - ள் .) பட்டின் கதி மண் சுமந்த ஒற்றி பிச்சைதேவர் இவர் தமை - பிட் 
டின் பொருட்டு வைகையாற்றின் மண்ணை முடியிற்சுமந்தவரும் திருவொற்றியூ 
ரில் வாழ்பவரும் பலியேற்றுண்பவருமாகிய இக்கடவுளை ; தட்டின் மலர் கை 
யிடத்து எது - ( கொடுத்தலில் ) தடைபடாத செந்தாமரைமலர்போலும் கரத் 
தில் (உள்ளது ) என்னை ?; ஓதனத்தை பிடியும் என்று நான் உரைத்தேன் - அ 
ன்னத்தை ( அதில் ) எற்றுக்கொள்ளும் என்று நான் பகர்ந்தேன் ; ஈது மட் 
டின் ஒரு மூன்றுடன் எழு மத்தர்தலை என்று சொல்லி - இது எமது 
கையிலுள்ளது தேனையுடைய ஒருபதுமத்தரின் ( பிரமாவின் ) சிரம் என்று 
( இவர்விடை ) கூறிவிட்டு , எட்டி முலையை பிடிக்கின்றார் - தாவி ( என் ) த 
னத்தைப் பற்றுகின்றார் ; டி சேடி இது என் ? எ - று . 

( வி - த. ) கையிடத்தது எது ஓதனத்தைப் பிடியுமென்றவழி எது வெ 
னுங் கேள்விக்குப் பிரமதேவர் கபாலமென விடையீந்து , ஓதனமென்ப 
தன் ஓகாரத்தை முந்திய எதுவென்பதனொடு புணர்த்த வினாவிடைச்சொ 
ல்லாகக் கொண்டு தனத்தைப்பிடிக்கின்றாரென்பது . ஒரு மூன்றுடன் ஏழு - 
ஒருபது ; இத்துடன் மத்தரென்பது சோ , ஒரு பதுமத்தரென்றாகி , முன்மடி 
ந்த பிரமதேவருள் ஒருவரை யுணர்த்தி நின்றது . 
மடையிற் கயல்பாயொற்றிநகர்வள்ளலாகுமிவர்தமைநா 
னடையிற்கனிவாற்பணியென்றேயருளீருரியீருடையென்றேன் 
கடையிற்படுமோர் பணியென்றே கருதியுரைத்தேமென்றுரைத்தென் 
னிடையிற்கலையையுரிகின்றாரிது தான் சேடியென்னேடீ . 


( இ - ள் .) மடையில் கயல் பாய் ஒற்றிநகர் வள்ளல் ஆகும் இவர்தமை - 
நீர்மடையிற் சேல்கள் எதிரேறிப்பாயும் திருவொற்றியூரி லமரும் தியா 
கேசராகிய இவரை ; நான் அடையில் - யான் உம்மிடம் வந்தடைந்தால் ; உரி 
ஈர்உடை கனிவால் பணி என்றே அருளீர் என்றேன் - உம்முடைய தோலா 
கிய குளிர்ந்த ஆடையைப் பட்டாடையென்றே இரக்கத்தால் அருள்கின்றீ 
ரில்லை என்றிசைத்தேன் ; (யான் இசைத்தது ) கடையில் படும் ஓர் பணி என்றே 
கருதி -- கடையிற்பொருந்திய பட்டாடையென்றே சிந்தித்து ; உரை தேம் 
என்றுரைத்து - நின்னுரை மிகவினிதென்று கூறி ; என் இடையில் கலையை 
உரிகின்றார் - என்மருங்கிலுள்ள ஆடையை யவிழ்க்கின்றார் ; ஏடி சேடி இது 
என் ? எ - று . 

( வி - த .) தோலாகிய பட்டாடையை அருளீரென்றேனாக , இவர் அவ்வாக்கி 
யத்தை அருளையுடையீர் என துடை ( பழையதன்றிக் ) கடையிற் பொருந் 


இங்கிதமாலை யுரை . 


தியதொரு புதியபட்டாடையென்றே கருகி உரியீர் " என்றதாகக்கொண்டு , 
கலையை யுரிகின்றாரென்பது . தொடுதற்குப் பரிசுத்தமுடைமைதோன்றக் 
கடையிற்படுமோர் பணியெனவும் , தமதாடை முதலியவற்றினும் தாழ்ந்தன 
வாயினும் தலைவராடையா தியவற்றை வெஃகல் விரகமங்கைய ரியல்பாகலின் , 
உரியுடையருளீரெனவுங் கூறியதென்க . பட்டாக விதப்பதை * " பெட்டுப் 
பட் டாவுரி கொண்டோன்றென் வெங்கைப் பிரான் என்பதனானும் , தலை 
வராடை வெஃகலை t " பட்டினை யொழித்தனள் அதழுக்காமெனா நின்றுகிலி 
னுக்கே என்பதனானும் அறிக . பணியென்றது - பாற்கடல் கடை தலிற்பட்ட 
வாசுகியென்னும் பணியெனக்கருதி , வா , சுகிப்பாயாக என்றருளீர் ; உடை 
யுரியீர் ; என்றதாகக்கொண்டு கலையையுரிகின்றாரெனலுமாம் . இப்பொருட்க 
ண்கனிவாற்பணியென்பதற்கு , முதிர்ந்த வாலையுடைய பணியெனவும் , கடை 
- முதனிலைத் தொழிற்பெயரெனவுங்கொள்க . அன்றியும் உரிஉடையீர் உம 
க்குத் தொண்டு செய்தொழுகவே பணிப்பீராக என்றதாகக்கொண்டு யான் 
கேட்டது இறுதியிற்கிடைக்கும் ஒரு தொண்டையே என்று சிந்தித்து ( அதற் 
கு விக்கினமாக ) என்னிடத்துள்ள கலையைக் களைகின்றாரெனினும் பொருந் 
தும் . இதிற் கலை என்றது கலாதி தத்துவங்களை . 


மன்றன்மணக்குமொற்றிநகர்வாணர குமிவர் தமைநா 
னின்றன்பொடுங்கையேந்தனத்தையேற்றோர் கலத்திற்கொளுமென்றே 
னன்றன்புடையாயெண்கலத்தினாங்கொண்டிடுவேமென்று சொலி 
யென்றன் முலையைத்தொடுகின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) மன்றல் மணக்கும் ஒற்றிக்கர் வாணர் ஆகும் இவர்தமை - சோலை 
களில் மணம் வீசாநின்ற திருவொற்றியூரின்கண் வாழ்பவராகும் இவரை ; 
இன்று அன்பொடும் நான் கைந்து அனத்தை ஓர்கலத்தில் ஏற்று கொளும் 
என்றேன் - யான் இன்று அன்பினோடும் கையிற்றாங்கிய அன்னத்தை ஒருபா 
த்திரத்தில் பெற்றுக்கொள்ளும் என்றேன் ; அன்பு உடையாய் நன்று நாம் 
எண்கலத்தில் கொண்டிடுவேம் என்று சொலி -- அன்புடையாளே கல்லது யாம் 
எட்டுக்கலத்தில் ஏற்றுக்கொள்வேம் என்று கூறி ; என்றன் முலையை தொகை 
ன்றார் - என்னுடைய தனத்தைத் தீண்டுகின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி . ) கை ஏந்து அனத்தை ஏற்று ஒருகலத்திற்கொள்ளும் என்று 
கூறிய வாக்கியத்தை அவர் ( யாங்கள் ) கையேம் ( கோபியோம் ) தனத் 
தை யேற்று ஒருகலம் போலக் கொள்ளும் என்னும் பொருள்படக் கூறிய வா 
க்கியமாகக்கொண்டு , அன்புடையவளே ! ஒருகலத்திலன்று எண்கலத்திற்கோ 
ள்கின்றோமென்று கூறி , எனது தனத்தைத் தொடுகின்றாரென்பது . எண்கலம் - 
எட்டென்னும் எண்ணைக்குறிக்கும் அகரவக்கரம் சேர்ந்தகலம் ; அகலமென்ற 
படி ; அகலம் - மார்பு . கலம் - பாத்திரம் , ஆபரணம் . 


* திருவெங்கைக்கோவை - சக . 


பழமலையந்தாதி - சரு . 


திருவருட்பா . 


கோமாற்கருளுந்திருவொற்றிக்கோயிலுடையாரிவரைமத 
மாமாற்றியநீரேகலவி மகிழ்ந்தின்றடியேன்மனையினிடைத் 
தாமாற்றிடக்கொண்டேகுமென்றேன்றாவென்றார் தந்தாலென்னை 
யேமாற்றினையேயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) கோமாற்கு அருளும் திருவொற்றி கோயில் உடையார் இவரை - 
தொண்டைமான் சக்கரவர்த்தியாருக்கு அருள் புரிந்த திருவொற்றியூரில் திரு 
க்கோயில் கொண்டெழுந்தருளியவராகிய இவரை ; மதமாமாற்றிய நீர் ஏகல் - மத 
யானையை வென்ற நீர் செல்லற்க ; இன்று அடியேன்மனையினிடை அவி ஆற் 
றிட - இன்று அடியேன் வீட்டில் உணவுசித்தப்படுத்த ; தாம் மகிழ்ந்து கொண் 
டு ஏகும் என்றேன் - தேவரீர் உவந்து உட்கொண்டு செல்லும் என்று கூறினே 
ன் ; தா என்றார் - கொடுப்பாயாக என்று கட்டளையிட்டார் ; தந்தால் என்னை 
ஏமாற்தினையே என்கின்றார் - கொடுத்தால் என்னை ஏமாற்றிவிட்டனையே என் 
றிசைக்கின்றார் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - து . ) திருமாலுக்கருளும் இவரையெனினும் , மாந்தாதாவுக்கு அருளிய 
இவரை எனினும் ஆம் . நீர்கலவியின் மகிழ்ந்து அநுபவித்தேகும் என்றதாக 
க்கொண்டு ஏமாற்றினையே என்கின்றாரென்பது . என்னையென்பது ஒருவரா 
லும் ஏமாற்றுதற்கரிய என்னை யெனவும் , இஃதொருவியப்பென்னை யெனவும் 
பொருடந்து நின்றது . ஏமாற்றல் - நீரேயென்ற ஏகாரத்தைப் பிறிதுமொழி 
யின் முதலெழுத்தாக மாற்றலுமாம் . 
அம்மாலயனுங்காண்பரியீர்க்கமரும்பதிதான்யாதென்றே 
னிம்மாலுடையாயொற்றுதற்கோரெச்சமதுகண்டறியென்றார் 
செம்மாலிஃதொன்றென்னென்றேன்றிருவேபுரிமேற்சேர்கின்ற 
வெம்மான் மற்றொன்றென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) அம்மால் அயனும் காண் அரியார்க்கு- அத்திருமாலும் பிரமதே 
வரும் காணுதற்கரிய தேவரீருக்கு ; அமரும பதியாது என்றேன் - வீற்றிருக்குந் 
தலம் எதுவென்று வினாவினேன் ; இம்மால் உடையாய் - ( நமது நகர்தெளி 
யாத இம்மயக்கமுடையவளே !; ஒற்றுதற்கு ஓர் எச்சம் - ஒற்றுதல்வினைக்குரிய 
தொரு எச்சமே நமது பதியாம் ; அதுகண்டு அறி என்றார் - அப்பதியை நீ 
இத்துணர்வாயாக என்று பணித்தார் ; செம்மால் இஃது ஒன்று - பெருமை 
யிர் சிறந்தவரே ! இஃதொரு பெயரேயாம் ; மற்று ஒன்று என் என்றேன் 
அத்தலத்திற்குரிய பிறிதொரு பெயர் யாதென்று வினாவினேன் ; திருவே . 
இலக்குமி போல்பவளே ; புரிமேல் சேர்கின்ற எம்மான் மற்று ஒன்று என்கி 
ன்றார் - புரி யென்னுமொழி பின்னே சேரப்பெற்ற எமது மூலப்பகுதிப் 
பெயரேபிறிதொருபெயர் என்றியம்புகின்றார் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) உம்மை மாலென்புழியுங் கூட்டப்பட்டது . தான் அசை . ஒற்று 
தல் வினைக்குரிய எச்சம் ஒற்றி என்னும் வினையெச்சம் . அவ்வொற்றி யென் 
னும் சொல்லாலுணர்த்தப்படும் ஊர் ஒற்றியூர் . ஒற்றுதல் - உளவறிதல் . மான் 
மூலப்பகுதி ; இது பலதத்துவோற்பத்திக்கு மூலமாதல் பற்றி மூலப்பகுதி 


ன 


இங்கிதமரலையுரை 
யெனப்பட்டது , மூலம் ஆதியாகவன் புதரமற் சேர்கின்ற மர் 

மாதென்ப 
புரியென்னும் அத்தலத்திற்கு விதி தொருபெயலைனந்த்தியபடி தலைவி 
செம்மாலென விளித்தமையால் 

திருவேயென விளித்தாரோக . 
கண்கள்களிப்பவீண்டுநிற்குங்கள் வரிவரு ரொற்றியதாம் . 
பண்களியன்ற திருவாயாற்பலிதாவென்றார் கொடுவந்தோ 
பெண்கடரலீதன்றென்றார்பேசப்பலியாதென்றேனின் 
னெண்கண்பலித்ததென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) சண்சள் களிப்ப ஈண்டு நிற்கும் கள்வர் இவர் ஊர் ஒற்றியாம் 
எனது கண்கள் களிப்புறுமாறு ஈண்டு எழுந்தருளிநிற்கும் கள்வரான இப் 
பெருமானது ஊர் ஒற்றிநகராகும் ; பண்கள் இயன்ற திருவாயால் பலிதா 
என்றார் - இசைபாடிவந்த திருவாக்கால் பிக்ஷைதருவாய் என்றனர் ; கொடுவந் 
தேன்- யான் இடுதற்குப் பிக்ஷையைக் கொணர்ந்தேன் ; பெண்கள் தரல் 
ஈது அன்று என்றார் - இதுகண்ட இவர் பெண்கள் தருவது இப்பிக்ஷையல்ல 
வே என்றார் ; பேசு அப்பலியாது என்றேன் - தேவரீர் குறிப்பு மொழியில் 
கூறும் அப்பிக்ஷையாதோ ? ( அறைவீர் ) என்றேன் ; நின் எண் கண் பலித்தது 
என்கின்றார் - பெண்ணே ! நினது எண்ணத்திற்றோன்றியதெதுவோ? அதுவே 
என்கின்றார் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி கு . ) கள்வரென்றது -உயிர்கடோறும் கலந்திருந்தும் அவற்றா லுண 
ரப்படாதுள்ள நிலைமைநோக்கி என்க , ஒற்றியது என்பதில் அது பகுதிப் 
பொருள் விகுதி ; இங்ஙனம் வருமிடந்தோறுங் கொள்க . பலிதாவென்பது 
எமதெண்ணப்படி பலித்தவளே யெனவும் , பெண்கள் என்பது பொதுமொழி 
யேனும் வாழ்க்கைத்துணைவியரெனவும் , பேசப்பலியாதென்புச இவ்வன் 
ணம பேசில் உமக்கு ஒன்றும் பலியாதெனவும் , எண்கண் பலித்ததென்பது 
எண்ணத்தின்கண் அல்லது எண்ணப்படுங் கண்ணின கண் பலித்ததேயாகவும் 
பேசப்பலியாதென மருட்டுதல் குய்யமொழியன்றி மெய்ம்மைமொழியன்றெ 
னவும் இங்கனம் பிறபொருள்பட்டு நிற்பதும் ஓர்க . எண்கண்ணென்பதற்கு 
அக்கண்ணென அகரச்சுட்டாக்கலுமாம் . பலித்தல் - கூட்டவிழைவுவாய்த்தல் . 
ஆராமகிழ்வுதருமொரு பேரழகரிவரூரொற்றியதா 
நேராய்விருந்துண்டோவென்றார் நீர்தான் வேறிங்கிலையென்றேன் 
வாரார்முலையாய்வாயமுதுமலர்க்கையமுதுமனையமுது 
மேராயுளவேயென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) ஆரா மகிழ்வுதரும் ஒரு பேரழகர் இவர் ஊர் ஒற்றியதாம் - அது 
பவிக்கத் தெவிட்டாத மகிழ்வைத்தரும் ஒப்பற்ற மிக்க சுந்தரராகிய இவரது 
ஊர் ஒற்றிக்கராம் ; நேராய் விருந்து உண்டோ என்றார் - எனக்கு நேர்மையா 
க வேறு விருந்து வந்ததுண்டோ என்றனர் ; நீர்தான் வேறு இங்கு இலை எ 
ன்றேன் - தேவரீரேயன்றி வேறொருவரில்லை என்றனன் ; வார் ஆர் முனை 
யாய் - கச்சையார்ந்த கொங்களையுடையாய் !; வாயமுதும் மலர்க்சையமுதும் 


திருவருட்பா . 


क 


மனையமுதும் ஏராய் உளவே என்கின்றார் - வாயமுதமும் மலர்போன்ற காத் 
தெடுத்து வந்த அமுதமும் மனையிலுள்ள அமுதமும் அழகாக அமைந்திருக்கி 
ன்றனவே என்கின்றார் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - து . ) நேராய் எராய் வினையெச்சத்திரிபுகள் . நேர் - நேர்மை , தகுதி . நீர் 
தான் என்றதை ஜலமே என்று கூறியதாகக் கொண்டு மூவகை யமுதிருக்க 
இங்கனம் மொழிவது தகுமோ ? என்று கூறியபடி . வாயமுது - 

அமுதுபோ 
லும் வசனம் , அதரபானம் . கையமுது - கையிற் கொணர்ந்த அன்னம் , 
கையாற் புரியும் ஆலிங்கனமாதியன . மனையமுது - வீட்டிலுள்ள அன்னம் 
கலப்பின்பம் . 
அடுத்தார்க்கருளுமொற்றிநகரையரிவர் தாமிகத்தாகங் 
கடுத்தாமென்றார்கடிதடநீர்கண்டீரையங்கொளுமென்றேன் 
கொடுத்தாய்கண்ட திலையையங்கொள்ளுமிடஞ்சூழ்ந்திடுங்கலையை 
யெடுத்தாற்காண்பேமென்கின்றாரிதுதான்சேடியென்னேடீ 

( இ - ள் . ) அடுத்தார்க்கு அருளும் ஒற்றிநகர் ஐயர் இவர்தாம் - தம்மை யடு 
த்தோர்க்கருளுங் குணத்தரான ஒற்றிககர் நாயகராகிய இவர் ; மிக தாகம் 
கெடுத்தாம் என்றார் - மிகவும் தாகம் அதிகரிக்கப் பெற்றோமென்றார் ; ( அதற்கு 
நான் ) கடிதடம் நீர்கண்டீர் - மலர்மணம் வாய்ந்த குளத்தில் சலத்தைக் கண் 
டேயிருப்பீர் ( அகனை அங்குப் பருகக் கடவீர் ) ; ஐயம கொளும் என்றேன் - 
பிக்ஷையை இங்கு ஏற்றுக் கொள்ளுமென்றேன் ; ( இதற்கிவர் ) கொடு 
த்தாய் கண்டதில்லை ஐயம் கொள்ளும் இடம் சூழ்ந்திடும் கலையை எடுத்தால் 
காண்பேம் என்கின்றார் - கொடுத்தனை கண்டதுமாத் திரமில்லை ஐயங்கொள் 
ளும் இடத்தைச் சூழ்ந்த கலையினை நீக்கினால் காண்போம் என்கின்றார் ; 
வடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) கடி தடநீர் கண்டுள்ளீ ராகலின் ஐயங்கொளும் என்றேனாக , இவ 
ர் நிதம்பத்தை நீர் கண்டீராகலின் அதினுகரும் பிக்ஷையை நுகரு மென்றதாக 
க்கொண்டு , நிதம்பமும் பிக்ஷையும் நீ உள்ள படி யீந்தும் யாம்காணப்பெற்றிலே 
ம் ; இடையே மறைத்துள்ள ஆடையை நீக்கின் காணவும் நுகரவும் பெறு 
வேம் என்கின்றார் போலும் இது என் என்றபடி . இனி , தாக மிக்கோம் என்றா 
ராகலின் , என்னிடை யுள்ளது உமது தாகம் தணிக்க வல்ல கடி தடநீர்கண்டீர் 
இது முதன்மை பெற்ற ஜலம் உட்கொள்ளுமென்றீந்தேன் ; இவர் நீ ஈந்த பொ 
ருளை மறைத்துள்ளகலையை நீக்கின் காண்பேமென்கின்றார் , இது என் என்ன 
லும் ஒன்று . தாகமென்பது நீர்வேட்கையையும் காமவேட்கையையும் , கடி தட 
மென்பது மலர்மணமிக்க தடாகத்தையும் மகளிரல்குலையும் , நீரென்பது முன் 
னிலையையும் ஜலத்தையும் , கண்டீரென்பது முன்னிலை வினைமுற்றையும் மு 
ன்னிலையசையையும் , ஐயமென்பது பிக்ஷையையும் அழகியஜலத்தையும் , ஐய 
ங்கொளு மிடமென்பது உண்டோ இல்லையோவென ஐயுறுதற் கிடமான இ 
டையையும் கரத்தையும் , கலையென்பது இடையாடையையும் பிக்ஷையை 
மறைத்துக் கொணர்ந்த கையாடையையும் உணர்த்தி நின்றன . 


இங்கிதமாலை யுணர . 


இந்தாரிதழியிலங்குசடையேந் தலிவரூரொற்றியதாம் 
வந்தார்பெண்ணேயமுதென்றார்வரையின் சுதையிங்குண்டென்றே 
னந்தார்குழலாய் பசிக்கிலும் பெண்ணாசைவிடுமோவ முதின்றே 
லெந்தாரந்தாவென்கின்றாரிதுதான்சேடியென்னேடீ . 

( இ - ள் .) இந்து ஆர் இதழி இலங்குசடை ஏந்தல் இவர் ஊர் ஒற்றியதாம் - 
சந்திரனும் ஆத்திமலரும கொன்றை மலரும திகழப்பெற்ற கோடீரத்தையு 
டைய தலைவராகிய இவரது ஊர் ஒற்றிநகராம் ; வந்தார் பெண்ணே அமுது 
என்றார் - ( என்னருகில் ) வந்தவராய்ப் பெண்ணே ! அமுது தருவாய் என்றன 
ர் ; இங்கு வரை இன் சுதை உண்டு என்றேன் - இங்கே ( ஐயரே !) கொள்ளத் 
தக்க இனியபால் உண்டு கொள்ளுமென்றேன் ; அம்தார் குழலாய் - அழகியமா 
லை சூடிய கூந்தலையுடையவளே !; பசிக்கினும் பெண் ஆசை விடுமோ - பசித் 
திருக்கினும் பெண்ணாசை யகலுமோ ? ; அமுது இன்றேல் - அமுது இல்லையா 
னால் ; எம் தாரம் தா என்கின்றார் - எமது தாரத்தையாவது தருவாய் என்கின்ற 
னர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 


( வி - த . ) எந்தல் - ஏந்துதல் , எவராலும் எந்தத்தக்க புகழினையுடையவர் 
என்றபடி , தொழிலாகுபெயர் . வந்தார் - முற்றெச்சம் . அமுதென்று கேட்ட 
தற்கிணங்கச் 

சுதையுண்டென்றது சொன்னயம் . வரையின் சுதையென்ப 
கொள்ளத்தக்க இனிய பாலெனவும் மலைத்தேனெனவும் பொருள் பயப்ப 
வும் , இவர் அங்ஙனம் கொள்ளாது மலைமகளாகிய பார்வ தியாரெனப் பொருள் 
கொண்டு அமுதிடுதற்கு மனமின்றேல் , எம்மனைவியாகிய மலைமகளைத்தா எ 
ன்கின்றார் . அமுதின்றென இன்மை (மொழியுரையாது யான் இவ்வனம் சுதை 
யுண்டெனச் சொற்றதாகக் கொண்டனரோ இது என்னை ? என்பது . சுதை 
பால் , அமுது , மகள் . 


தன்னந்தனியாயிங்குநிற்குஞ்சாமியிவரூரொற்றியதா 
மன்னந்தருவீரென்றார்நானழைத்தேனின்னையன்னமிட 
முன்னம்பசிபோயிற்றென்றார் முன்னின்றகன்றேனிவ்வன்ன 
மின்னந்தருவாயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 


( இ - ள் . ) தன்னம் தனியாய் இங்கு நிற்கும் சாமி இவர் ஊர் ஒற்றியதாம் 
மிக்கதனியராய் இங்கு நிற்கின்ற கடவுளாகிய இவரது ஊர் ஒற்றிகராம் ; 
அன்னம் தருவீர் என்றார் - பெண்களே ! அன்னத்தை உதவுவீர் என்றனர் ; 
அன்னமிட நின்னை நான் அழைத்தேன்- இவர்க்கு அமுதளிக்கத் ( தோழி 
யே ! ) நின்னை யானழைத்தனன் ; முன்னம் பசி போயிற்று என்றார் -- முன் 
னிருந்த பசி ஒழிந்ததென்றனர் ; முன் நின்று அகன்றேன் - இது கறலும் 
இவர் முன்னின்றும் மீண்டனன் ; இ அன்னம் இன்னம் தருவாய் - என்கின் 
றார் - இந்த அன்னத்தை இன்னுமொருமுறை தருதி என்கின்றனர் ; ஏடி 
சேடி இது என் ? எ - று . 


கo 


திருவருட்பா . 


( வி - து . ) தன்னந்தனியென்பது பென்னம் பெரிது சின்னஞ்சிறிது கன் 
னங்கரிது என்பன போலத் தனிமை மிகுதியை யுணர்த்துவதோர் சொல் . மு 
ன்னமென்பதில் அம் சாரியை . அழைத்தற்கு முன்னமே யெனலுமாம் . தோ 
ழியை யழைத்த இன்குரலோசையே பசியாற்றிற்றென்பார் பசிபோயிற்றே 
னவும் , இவ்வன்ன நடையை இன்னுமொருகால் கடந்து காட்டுதி என்பார் 
இவ்வன்ன மின்னந்தருவாயெனவும் கூறினார் . கூறவே , இன்குலோசையும் 
இனியாடையுமே அமையும் , வேறுணவும் வேண்டுமோ ? என்றாராயிற்று. கஉ 


மாறாவழகோடிங்குநிற்கும்வள்ளலிவரூரொற்றியதாம் 
வீராமுணவீயென்றார் நீர்மேவாவுணவிங்குண்டென்றேன் 
உறாமகிழ்வேகொடுவென்றார் கொடுத்தாலிது தானன்றென்றே 
யேறாவழக்குத் தொடுக்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 


( இ - ள் . ) மாறா அழகோடு இங்கு நிற்கும் வள்ளல் இவர் ஊர் ஒற்றியதாம் 
- நீங்காத அழகுடன் இங்கு நிற்கின்ற கொடை யாளரான இவரது ஊர் ஒற் 
றிக்கராம் ; வீறு ஆம் உணவு ஈ என்றார் - பெருமை தங்கிய நல்ல உணவை 
கல்குவை என்றனர் ; நீர் மேவா உணவு இங்கு உண்டென்றேன் - நீரோடு 
கலவாத சுத்தவுணவு இங்கு உண்டு என்றனன் ; கூறாமகிழ்வே கொடு என் 
றார் - பெண்ணே ! இது சொல்லப்படாத மகிழ்வு தந்தது தருதி யென்றனர் ; 
கொடுத்தால் இதுதான் அன்று என்றே - கொடுக்கப்புகில இது அல்ல 
வென்று ; எருவழக்கு தொடுக்கின்றார் - பிறரொவ்வாத அழிவழக்கைத் தொ 
டுக்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 


(வி.கு ,) புனல் கலவாதவும் புதியவும் கனியாதியவுமாகிய உணவுகளைச்சு 
ட்டி நீர் மேவா வுணவென்று உணர்த்தினேனாக ; இவர் தவக்கோலமுடைய 
நீர் இதுகாறும் மேவிய வுணவு பேரின்பமளிப்பனவே அவை ஈங்குக்கிட்டா : 
நீர்மேவாத சிற்றின்பமளிக்கு முணவே ஈங்குள்ளன என்றதாகக்கொண்டு ; 
யான் அவ்வுணவுகளைத்தரின நீ கூறியது ஈதல்லவேயென்று நியாயசபைக்கே 
லாத வழக்கை யிசைக்கின்றாரென்பது . நீரென்பது ஜலத்தையும் முன்னிலை 
யையும் , மேவா வென்பது கலவாத விரும்பாத வென்னும் பொருளையும் , உ 
ணவென்பது உணவையும் அநுபவத்தையும் விளக்கி நின்றன . நீர்மேவா வு 
ணவென்பது நீர் விரும்பிய விடம்போல்வதல்லாத வுணவெனவும் பொருள் 
பட்டுநிற்பதோர்க . ஏறாவழக்கு - பிறமகளிரைக்காதலித்தோர் அது காரண 
மாக இசைக்கும் அநீதிவழக்கு . 


வண்மையுடையார் திருவொற்றிவாணரிவர்தாம்பலியென்றா 
ருண்மையறிவீர்பலியெண்மையுணர்கிலீரென்னுழையென்றேன் 
பெண்மைசிறந்தாய்நின்மனையிற்பேசும்பலிக்கென்றடைந்ததுகா 
மெண்மையுணர்ந்தேயென்கின்றாரிதுதான் சேடியென்னே டீ . 


இங்கிதமாலை யுரை . 


க்க 


( இ - ள் .) வண்மை உடையார் திருவொற்றிவாணர் இவர்தாம் பலி என் 
றார் - கொடைக்குணமுடையராய்த் திருஒற்றியூரில் வாழ்பவராகிய இவர் 
பலி என்று வந்தனர் ; உண்மை அறிவீர் - உண்மையை உணர்ந்தவரே !; 
என்னுழை பலி எண்மை உணர்கிலீர் என்றேன் - என்னிடத்தில் பிச்சை 
யேற்கும் எளிமையை அறிகிலீர் என்றேன் ; பெண்மை சிறந்தாய் நின் ம 
னையில் பேசும் பலிக்கென்று நாம் அடைந்ததும் - பெண்ணியல் பிற்சிறந்த 
வளே ! நினது இல்லத்தில் வியக்கும் பிக்ஷைக்கென நாமடைந்ததும் : எண் 
மை உணர்ந்தே என்கின்றார் - நீ எளிமையிற் பிக்ஷையளிப்பை யென்பது து 
ணிந்தே என்கின்றார் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த . ) அறிவீர் - காலமயக்கு . பெண்மை - பெண்தன்மை ; மை தன் 
மைப் பொருட்டு , கொடைக்குணத்தராயும் உண்மையுணர்ந்தவராயு மிருக் 
கிற நீர் பெண்ணியல்புடைய என்னிடம் ஏற்றல் இழிவென வுணர்ந்தீரில்லை 
என்றேனாக ; இவர் பலி எண்மை என்பதற்குப் பலிக்கும் இலேசுத்தன்மை என 
ப்பொருள் கொண்டு பலியெண்மை யுணர்ந்தே அடைந்தது என்கின்றாரென் 
பது . இவர் பலி வேண்டுமென்னலும் , யான் என துள்ளத்துள்ள மையை பறி 
வீர் , அந்த மையிருத்தலால் என்னுழைப் பலியெளிதாகச் சித்திக்குமென் 
பதை யுணர்கிலீரென்றேனாக ; நாம் அடைந்ததும் எண்மை யுணர்ந்தே 
யென்கின்றா ரென்பதொரு பொருணோக்குடைமையும் அறிக . எனவே , அ 
கத்துள்ள மையையே மையாகப் பலியேற்க வேண்டிய வாறாயிற்று , இதில் 
மை - மயக்கம் , ஆடு . பலி யென்பது பிக்ஷையையும் பலிப்பாயாக வென் 
னும் முற்றையும் தேவதா பலியையும் , உண்மை யென்பது சத்தியத்தை 
யும் உளதாந் தன்மையையும் உள்ள மயக்கத்தையும் , எண்மை யென்பது 
எளிமையையும் எண்ணத்தியல்பையும் எண்ணப்படு மயக்கத்தையும் , பே 
சும் பலி யென்பது வியக்கும் பிகையையும் விநோதமாகப் பேசிக்கொண் 
லோவுதற்கேதுவாகக் கொண்ட பலித்தொழிலையும் உணர்த்தின . 
திருவையளிக்குந் திருவொற்றித்தேவரீர்க்கென்விழைவென்றேன் 
வெருவலுனது பெயரிடையோர்மெய்நீக்கியநின்முகமென்றார் 
தருவலதனை வெளிப்படையாற் சாற்றுமென்றேன் சாற்றுவனே 
லிருவைமடவாயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) திருவை அளிக்கும் திருஒற்றி தேவரீர்க்கு விழைவு என் எ 
ன்றேன் - அன்பர்க்கு இம்மை மறுமை வீடென்னும் பேறுகளைப் பாலிக் 
கும் திருவொற்றியூரிலமரும் தேவரீர்க்கு இஷ்டம் யாது என்று வினாவி 
னேன் ; வேருவல் உனது பெயரிடை ஓர் மெய் நீக்கிய நின்முகம் என்றார் 
- பெண்ணே ! அஞ்சற்க : நினது பெயரின் இடையில் ஒரு மெய்யை 
எடுக்கப்பட்ட நின்னுனடய முகமே விருப்பம் என்றனர் ;; 

அதனை த 
ருவல் வெளிப்படையால் சாற்றும் என்றேன் - அதனைத் தருவேன் விளங் 
கச்சொல்வீர் என்றேன் ; மடவாய் சாற்றுவனேல் இருவை என்கின்றார் - 


த 


கட் 


திருவருட்பா . 


பெண்ணே ! நான் சொல்லுவனேல் வைவையே என்கின்றார் ; ஏடி சேடி 
த என் ? எ - று . 

( வி - கு . ) கம்பி யென்பது ஆடவரிற்சிறந்தார்க்கும் நங்கை யென்பது 
பெண்களிற்சிறந்தார்க்கும் உரிய பெயராகலின் , பெண்களிறசிறந்த இவ 
ட்குரிய சிறப்புப் பெயர் அதுவேயாதல்பற்றி உனது பெயரென்றார் என 
வே , நங்கை என்பதில் அது இடையொற்று நீக்க நகை எனநின்று முகம் 
என்பது கூட நகுதலையுடைய முகமெனப் பொருள் பட்டு நின்றது . நகை 
முகந்தருவையேல் போதுமென்பது கருத்து . நகைமுகம் -அணிகளணி 
யத்தக்க இடம எனக்குறிப்புரையாக்கித தனம் எனக்கோடலும் ஒன்று . 
முகம் - இடம் . என் விழைவென்பது எனது விருப்பமெனவும் யாது விருப்ப 
மிருக்கின்ற தெனவும் பொருள் பயப்பதும் உணர்ச . இருவை - இரண் 
வை ; அது வைவை என்பது ; திட்டுவை யென்னும் பொருட்டு . 
முந்தைமறையோன்புகழொற்றிமுதல்வரிவர்தம்முகநோக்கிக் 
சந்தையுடையீரென்னென்றேன்கழியாவுன் றன்மொழியாலே 
விந்து முகத்தாயெமக்கொன்றேயிருநான்குனக்குக்கந்தையுள 
திந்தவியப்பென்னென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) முந்தை மறையோன் புகழ் ஒற்றி முதல்வர் இவர் தம்முகம் 
நோக்கி - அநாதியான வேத முணர்ந்த பிரமனால் புகழப்பெற்ற ஒற்றி நக 
ரீன் முதல்வரான இப்பெருமானது முகத்தை நோக்கி ; கந்தை உடை 
யீர் என்னென்றேன் - கந்தையையே உடையாகக் கட்டியுள்ளீர் இது எ 
ன்னை யென்றனன் ; இந்து முகத்தாய் எமக்கு ஒன்றே - சந்திரவதனி 
யே ! எமக்கு ஒரு கந்தையே உளது ; கழியா உன்றன் மொழியாலே உன 
க்கு இருகான்கு கந்தையுளது - பெருமித நீங்காத உனது சொற்களாலே 
உனக்கு எட்டுக் கந்தையுளதே ; இந்தவியப்பு என் என்கின்றார் - இந்த ஆ 
ச்சரியம் என்னையோ ? என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 


( வி - த . ) பிரம தேவர் பூசித்து யாக நடாத்திப் புகழ்ந்த தலமாகலின் 
மறையோன் புகழொற்றி யெனவும் , இறைவர் துன்னம்பெய் கோவணமாக 
உடைகொண்டிருத்தலின் கந்தையுடையெனவும் விசேடிக்கப்பட்டன . இரு 
கான்கு - எட்டு , எட்டென்னும் எண்ணைக் குறிக்கும் அகரத்தைக் கந்தை 
யோடு சேர்க்க அகந்தை என்று பொருள்படும் . படவே , தியாகேசராகிய 
நமமைக் கந்தையுடையீரென்று பழித்தது உனதகந்தையே யாகலின் எமக்கு 
ஒரு கந்தையும் உனக்கு எட்டுக்கந்தையும்உண்டென்று எதிர்பழித்தபடி . கசு 
துன்னலுடையாரிவர் தமைநீர் துன்னும்பதிதான்யாதென்றே 
னென்னலிரவிலெமைத்தெளிவானின்றநினதுபெயரென்றா 
ருன்னலுறுவீர்வெளிப்படவீதுரைப்பீரென்றேனுரைப்பேனே 
லின்னலடைவாயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 


இங்கிதமாலை யுரை . 


கா 


; 


எ.று. 


( இ - ள் . ) துன்னல் உடையார் இவர்தமை நீர் துன்னும் பதிதான் யாது 
என்றேன் - தைத்த சீலையையுடைய இவரை நீவிர் வசிக்கும் பதிளது . என் 
று கேட்டனன் நென்னல் இரவில் எமை தெளிவானின்ற நினது பெயரெ 
ன்றார் - நேற்றிரவில் ( எமக்குங் காதலுளதோவென்று ) எம்மை உணர முய 
ன்று நின்ற நினது பெயரே என்றனர் ; உன்னல் உறுவீர் - யாவராலும் தியா 
னிக்கப்படும் பெரியீரே ! ; ஈது வெளிப்பட உரைப்பீர் என்றேன் - நீர் கூறி 
யதைத் தெளிவாக உரைக்கக்கடவீ ரென்றேன் ; உரைப்பேனேல் இன்னங் 

டைவாய் என்கின்றார் - யான் கூறுவனேல் நீ மிக்க துன்பமுறுவை என் 
ன்றார் ; ஏடி சேடீ இது என் ? 

( வி - த . ) தெளிவானின்ற நினது பெயரென்பது தலைவர் கருத்துணரும் 
படி ஒற்றை விடுத்து ஆய்ந்துகின்றமையிற் போந்த ஒற்றியென்னும் பெயர் 
சுட்டி நின்றது . ஒற்றி - ஒற்றையாளுதலுடையவள் . ஒற்றென்பது அரசு 
அமைச்சு என்பனபோல அன் விகுதி குன்றிய பெயர் . ஒற்றன் - உளவறிய 
வன் . ஒற்றியெனவே ஒற்றியூரென்றாராயிற்று இன்னலென்பது யாம் இரவு 
இரகசியமாக நடாத்தியதை இவர் உணர்ந்துகொண்டதுமன்றிப் பலரறிய 
வெளிப்படுத்தலுஞ் செய்தனரே யென்னு நாணமும் , இதனால் இனி யாது வி 
ளையுமோ வென்னும் அச்சமுங்காரணமாக நேரும் வருத்தமிகுதியின் மேற்று . 
சிமைக்கொள் சூலத்திருமலர்க்கைத்தேவர் நீரெங்கிருந்ததென்றே 
னெமைக்கண்டளவின் மாதேநீயிருந்ததெனயாமிருந்ததென்றா 
ரமைக்குமொழியிங்கிதமென்றேனாமுன்மொழியிங்கிதமன்றோ 
விமைக்குமிழையாயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) சிமை கொள் சூலம் திரு மலர் கை தேவர் நீர் எங்கு இருந்தது 
என்றேன் - முச்சிகையுள்ள சூலப்படையை அழகிய மவர்போலுங் கரத்திற் 
கொண்ட தேவரே ! நீர் எங்கு இருந்தது என்றனன் ; மாதே யாம் இருந்தது 
எமை கண்டளவில் நீ இருந்ததென என்றார் - பெண்ணே ! யாம் இருந்தது 
எம்மைக் கண்டவளவில் நீ இருந்தது போல என்றனர் ; அமைக்கும் மொழி 
இங்கிதம் என்றேன் - நீர் விடையமைத்துக் கூறிய மொழி மிகக் குறிப்புடை 
யதென்றனன் ; ஆம் - அஃதுண்மையே ; இமைக்கும் இழையாய் - மின்னும் 
அணிகளையுடையாய் !; உன்மொழி இங்கிதம் அன்றோ என்கின்றார் - 
உனது கூற்று மிகக்குறிப்புடையதன்றோ? என்கின்றனர் ; ஏடி சேடி இது 
என் ? எ - று . 

( வி - க .) திருமலர் -இலக்குமிக்கு இருப்பிடமான தாமரையுமாம் . கண்ட 
ளவில் என்பதில் அகரந்தொக்கது . எமைக்கண்டளவில் காதலைக் காட்டாது 
ஒதுங்கி நீ ஒற்றியிருந்தாயன்றே அங்ஙனமே நாமும் ஒற்றியிருந்தது என்ற 
னர் ; எனவே , ஒற்றியூர் நமதூர் என்றபடி . இங்கிதமென்பது குறிப்பு மொழி 
யெனவும் , இங்கு இதமெனவும் பொருள் பட்டு நின்றது . நீ யிருந்ததென் 
ஆமிருந்தது எனப்பாடமோதி , நீரெங்கிருந்த தென்பதற்குப் புனலெங்கிருந் 


திருவருட்பா . 


தென்று வினவியதாகக்கொண்டு , எமைக்கண்டபோது நீ முகதாமரையி 
ல் கண்ணீர்வடிய நின்றது போலப் புனலும் கண்ணீர்வடியத் தாமரையிருந்த 
இடத்தில் இருந்தது என்று ஓர் வினோதப் பொருளுரைத்ததாகக் கூறுதலும் 
உண்டு . (கணணீர் = கள் + நீர் ) 

கஅ 
கடங்கொள் பதத்தீர் திருவொற்றிதங்கள் பெருமானீரன்றோ 
திடங்கொள் புகழ்க்கச்சூரிடஞ்சேர்ந்தரென்றேனின்னடுகோக்காக் 
குடஞ்சேர்ந்தது மாங்கஃதென்றார் குடமயாதென்றேனஃதறிதற் 
இடங்கர் நடுநீக்கென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) நடங்கொள் பதத்தீர் திருஒற்றி நங்கள் பெருமான் - நடனமிடும் 
பதங்களையுடையீரோ ஒற்றியூரில் அமரும் எங்கள பெருமானே !; நீர் அன்றோ 
திடம் கொள் புகழ் கச்சூர் இடம் சேர்ந்தீர் என்றேன் - தேவரீரல்லவா ? அழி 
வற்ற புகழ்ச்சியுடைய திருக்கச்சூரென்னுந் தலத்தினுஞ் சேர்ந்திருப்பவர் 
என்றனன் ; நின் நடு கோக்கா குடம் சேர்ந்ததும் அஃது என்றார் - நினது 
இடையின் மெலிவை நோக்காத குடம் இருந்தும் கச்சூர் இடமே என் றனர் ; 
குடம் யாது என்றேன் - குடமென்பது யாதென்றனன் ; அஃது அறிதற்கு 
இடங்கர் நடுநீக்கு என்கின்றார் - அரை நீ யுணர்தற்கு இடங்கரின் நடுநீக்கு 
என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - கு . ) ஆங்கு - அசை . திருக்கச்சூர் சுந்தரமூர்த்திநாயனாருக்குப் பெருமா 
ன் பிக்ஷையெடுத்து அமுதருத்திய ஓர் திருத்தலம் . ஒற்றியூரரே! கச்சூரிலிருக் 
தவரென்று கொண்டது , அங்கும் தியாகேசரெனத் திருகாமங்கொண்டு அம 
ரும் ஒற்றுமையால் என்க . கச்சு ஊர் இடம் - கச்சு ஊர்கின்ற இடமாகிய 
மார்பு . நடுநோக்காக் குடமென்றது விளங்கவைத்தல் . நடு - இடை , நடு 
நிலைமை . இடைநோக்காமை - அதனது நுண்மை குறியாமை . எனைக்குடங் 
கள் இடையை ஆதரவாகக்கொண்டு அதுபற்றி நிற்க , தனகுடங்கள் அதனைப் 
பற்றாதன போன்று மெலித்திறுமாந்து நிற்றலின் நடுநோக்காக்குடமென்றது . 
இடங்கர்- நீர்வாழ் விலங்காகிய முதலை ; இதில் நடுவெழுத்தை நீக்க முவையென் 
கக் குடம்யாதென்பதற்கு விடையாய் நின்றது . 
சங்கமருவுமொற்றியுளீர்சடைமேலிருந்த சென்னென்றேன் 
மாகைநினது முன்பருவபருவுமுரனீத்திருந்ததென்றார் 
கங்கையிருந்ததேயென்றேன் கமலையனையாய்கழுக்கடையு 
பெங்கையிருந்ததென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) சங்கம் மருவும் ஒற்றியுளீர் - சங்குகள் தவழும் திருவொற்யூரிலு 
ள்ளவரே!; சடைமேல் இருந்தது என்னென்றேன்- சடைமீதிருந்தது என்னை 
சென்றனன் ; மங்கை நினது முன்பருவம் மருவுமுதல் நீத்து இருந்தது என 
றார் - பெண்ணே ! நினது முன்பருவம் தான் மருவிய முதலெழுத்தை விட்டி 
ருந்த தென்றனர் ; கங்கையிருந்ததே என்றேன் - கங்கைநீர் இருந்ததே என் 
நான் ; கமலையனையாய் - இலக்குமி போல்பவளே ! ; கழுக்கடையும் எம் 


கக 


இங்கிதமாலை யுரை 


கரு 


20 


கை இருந்தது என்கின்றார் - சூலமும் எமது கரத்திலிருந்தது என்று சொல்கி 
ன்றனர் ; ஏடி சேடி இது என் எ - று . 

( வி - து . ) நெய்தனிலத்தலமாதலால் சங்கம் கடற்சங்கம் என்க . சங்கம் - 
கல்விச்சங்கமுதலியனவுமாம் . மங்கை என்று விளித்தமையால் அதன் முன் 
பருவம் பொதுமபையாம் ; அதில் முதனித்தது தும்பை ; மங்கைப்பருவம் 
( கங ) வயது வரையும் , பெதும்பைப் பருவம் ( கக ) வயது வரையும் . தும் 
பையேயன்றிக் கங்கையு மிருந்ததே என்ன , பெருமான் கம் கை இருந்த 
தென்றதாகக்கொண்டு , நமது கையில் கம்மாத்திரம் அன்று , கழுக்கடையு 
மிருந்தது என்கின்றாரென்பது ; கம் - பிரமசபாலம் . கழுக்கடை - சூலம் . 
துதிசேரொற்றி வளர்தருமதுரையேநீர் முன்னாடலுறும் 
பதியாதென்றேனம பெயர்முற்பகரீரெழுத்தைப்பறித்ததென்றார் 
நிதிசேர் திமேப்பெயர்பாது நிகழ்த்துமென்றேனீயிட்ட 
தெதுவோவது காணென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) து திசேர் ஒற்றிவளர் தருமதுரையே நீர் முன் காடலுறும் 
பதியாது என்றேன் - அனைவராலும் துதிக்கப்பெற்ற ஒற்றியில் ஓங்கிய 
தருமப்பிரபுவே ! தேவரீர் முன்விரும்பிய பதி எதுவோ? என்றேன் ; நம் பெ 
யர் முன்பகர் ஈரெழுத்தை பறித்தது என்றார் - நமது பெயரில் முன்னே 
சொல்கின்ற இரண்டு எழுத்தை நீக்கியதென்றனர் ; நிதி சேர்ந்திடும அப் 
பெயர் யாது நிகழ்த்தும் என்றேன் - பொருள் போற் போற்றத்தக்க அப் 
பெயர் யாதோ ? கூறவேண்டும் என்றனன் ; நீ இட்டது எதுவோ அது 
காண் என்கின்றார் --நீஇட்ட பெயர் எதுவோ அதுதான் என்கின்றனர் ; ஏடி 
சேடி இது என்? எ - று , 

( வி - க .) யான் பொதுப்பட முன் நாடலுறும் பதியாதென்று வினவ , முன் 
ஆடலுறும் பதியாதென்று . வினவியதாகக்கொண்டு , அறுபத்துநான்கு திரு 
விளையாடல் செய்தருளிய பதி மதுரையென்றாரென்பது . தருமதுரையே 
யென்று விளித்தமைபற்றி நீயிட்டழைத்ததெதுவோ ? அதுவென்று சுட்டி 
னமையின் , தருமதுரையென்பதில் முதலீரெழுத்தை நீக்க மதுரையெனப் 
பொருள்படுவதோர்க . 
உடற்கச்சுயிராமொற்றியுளீருமது திருப்பேர்யாரென்றேன் 
குடக்குச்சிவந்தபொழுதினை முன் கொண்டவண்ணராமென்றார் 
விடைக்குக்கருத்தாவாநீர்தாம் விளம்பன்மிகக்கற்றவரென்றே 
னிடக்குப்பு கன்றாயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடி . 

( இ - ள் .) உடற்கு அச்சு உயிராம் ஒற்றியுளீர் - உடலுக்கு உயிர்போல 
உயிருக்கு உயிராய் விளங்கும் ஒற்றியில் வாழ்பவரே!; உமது திருப்பேர் 
யாது என்றேன் --உமது திருநாமம் என்னை யென்று வினாவினேன் , குட 
க்கு சிவந்த பொழுதினை முன்கொண்ட வண்ணராம் என்மூர் - மேக்குச் 


திருவருட்பா. 


சிவந்த பொழுதின் பெயரை முன்னே கொண்ட வண்ணர் என்றார் ; விடை 
க்கு கருத்தா ஆம் நீர் தாம் விளம்பல் மிக கற்றவர் என்றேன் - உத்தரம 
ளித்தற்குக் கருத்தாவாகிய நீர் பேசல் மிகக் கற்றவர் என்றனன் ; இடக்கு 
புகன்றாய் என்கின்றார் - பெண்ணே! நீ இடக்குப் பேசுகின்றாய் என்கின்றார் ; 
ஏடி சேடி இது என் ? எ - று . 

(வித .) குடக்குச்சிவந்த பொழுது - அந்தி ; அது முன் கொண்டவன் 
ணர் அந்திவண்ணர் . விடைக்குக் கருத்தா வென்பது இடபநாயகரென் 
பதுஞ் சுட்டியது . உன் கேள்விக்கியைந்தவிடை பகர்ந்து நிற்கவும் , தரும 
விடையையுடைய நம்மைப் பேச்சுக்கற்றவரென்று அதர்மமாகக் கூறினை 
யென்பார் , இடக்குப்புகன்றாயென்றார் . இடக்கு - எறுமாறு ; இறைவர் ஏறு 
இடபமாதலால் , மாறு - அதாமமாதலறிக . 
மணங்கேதகைவான் செயுமொற்றிவள்ளலிவரைவல் விரைவேன் 
பிணங்கேஞ்சிறிதுநில்லுமென்றேன் பிணங்காவிடினுநென்னலென 
வணங்கேநினக்கொன்றினிற்பாதியதிலோர்பா தியாகுமிதற் 
கிணங்கேஞ்சிறிதுமென்கின்றாரிதுதான் சேடியென்னேம் . 

( இ - ள் . ) கேதகை மணம் வான் செய்யும் ஒற்றிவள்ளல் இவலர 
தாழைமலர்கள் வாசனையை விண்ணுலகமளவம் வீசுந் திருவொற்றியூரிலம் 
ரும் தியாகேசராகிய இவரை ; வல்விரைவு என் - நீர் அதிவிரைவாகச் செ 
ல்லுதல் எற்றுக்கு ; சிறிதும் பிணங்கேம் நில்லும் என்றேன் - சிறிதும் மா 
றுபடோம் நிற்பீரென்றேன் ; அணங்கே பிணங்காவிடினும் சென்னல் என 
- பெண்ண ! நீ மாறுபடாயாயினும் முன்னை நாளைப்போல் ; நினக்கு ஒன் 
றினில்பாதி அதில் ஓர்பாதி ஆகும்- (அம்மாறுபாடு ) உனக்கு அரையதில் 
ஒருகால் நேரும் ; இதற்கு சிறிதும் இணங்கேம் என்கின்றார் - இவ்வேண்டு 
கோளுக்கு அற்பமும் உடன்படோம் என்றியம்புகின்றார் ; ஏடி சேடி இது 
என் . எ -று . 

( வி - த .) நீ பிணங்காவிடினும் நினது அரை பிணங்குதல் ஒருதலை 
யென்பார் , ஒருகால் பிணங்குமென்றார் . அரைபிணங்குமென்றது உபசாரம் . 
பிணங்குதல்வது - பிணங்கினார் போன்று ஆடையணிகளையொழித்தல் . இவ் 
வியல்பு கூடிச் சுகித்தாலல்லது அகலாதாகலின் , இதிலிணங்கேம் என்கின்றார் 
என்பது . நென்னல் - முன்னை நாள் . ஒன்றினிற்பாதி - அரை ; அதிலோர் 
பாதி- ஒருகால் , முன்னையநாள் என்பது முன்கைந்தநாட்களையும் , அரையெ 
ன்பது இடையையும் , ஒருகாலென்பது ஒருகாலத்தையும் , ஆகுமென்பது தப் 
பாமல் பிணங்குமென்பதையும் உணர்த்தின . 
ஓற்றிநகராரிவர்தமை நீருவந்தேறுவதிங்கியாசென்றேன் 
மற்றும் பருவத்தொருபங்கேமடவாயென்றார்மறைவிடையீ. 
திற்றென் றறிதற்தாதென்றேனெம்மையறிவாரன்றியம் - 
தெற்றென்றறிவாரென்கின்றாரித் தான் சேடியென்னேடீ . 


இங்கிதமாலை யுரை . 


கா 


உச 


( இ - ள் . ) ஒற்றி நகரார் இவர் தமை நீர் உவந்தேறுவது , யாது என் 
றேன் - ஒற்றிப்பதியரான இவரை நீர் விரும்பி இவர்வது எது என்றனன் ; 
மடவாய் உன்பருவத்து ஒருபங்கே என்றார் - மடப்பமுடையவளே ! உனது 
பருவத்தில் ஒரு பங்கையே என்றனர் ; ஈது மறைவிடை இற்று என்று அறி 
தற்கு அரிது என்றேன் - ஐயரே ! இது அறியாவிடையாகின்றது இதனை 
இதுவென்று அறிதற்கு அருமையே யென்றனன் ; அஃது எம்மை அறிவார் 
அன்றி எற்றென்று அறிவார் என்கின்றார் - அதனை எந்நிலை அறிபவரான அடி 
யரன்றி ஏனையோர் என்னவென்று அறியவல்லார் . என்கின்றனர் ; ஏடி சேடி 
இது என் ? எ - று . 

( வி - த .) இங்கு - மற்று - அசைகள் . வாலை தருணை பிரவிடை விருத்தை 
யென்னும் நால்வகைப் பருவப்பெண்களுள் ஈண்டு வினவினள் பிரவிடையே 
யாகலின் உன்பருவத்தெனவும் , விடையென்பது அதிற்பாதிமொழி யாதல் 
பற்றி ஒருபங்கெனவுங்கூறினார் . பிரவிடை - முப்பதுக்குமேல் ஐம்பத்தை 
ந்து வயதுக்குட்பட்டவள் . நீர்கூறுவது பொருள் விளங்காத உத்தரமென் 
னும் கருத்தால் , இதுமறைவிடையென்றேனாக ; இறைவர் வேதவுருவாகிய 
இடபம் என்றதாகக்கொண்டு எம் விடையை எம்மையறிவாரன்றிப் பிறரறியா 
ரென்கின்றாரென்பது . எம்மை யென்புழி , ஐ - தலைமையுமாம் . 
கண்ணின் மணிபோலிங்குநிற்குங்கள்வரிவரூரொற்றியதாம் 
பண்ணின் மொழியாய்நின்பாலோர்பறவைப்பெயர் வேண்டினம் படைத்தான் 
மண்ணின் மிசையோர்பறவையதாவாழ்வாயென்றாரென்னென்றே 
னெண்ணியறிநீயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) கண்ணின் மணிபோல் இங்கு நிற்கும் கள்வர் இவர் ஊர் ஒற் 
றியதாம் - கண்ணின் கருமணிபோல் இங்கு வீற்றிருக்கும் கள்வராகிய இவ 
ரது ஊர் ஒற்றிக்கரமாம் ; பண்ணின் மொழியாய்- பண்போலும் இனிய 
மொழியுடையவளே !; நின்பால் ஓர் பறவைப்பெயர் வேண்டினம் - உன்னி 
டம் ஓர்பக்ஷியின் பெயரை விரும்பிவந்தனம் ; ப்டைத்தால் - எனக்கு அத 
னைத் தந்தால் ; மண்ணின்மிசை ஓர்பறவையதா வாழ்வாய் என்றார் - இவ்வுல 
கில் ஒருபக்ஷியதாய் வாழ்வை என்றனர் ; என்னென்றேன் - அதுயாது என் 
றனன் ; எண்ணி அறி நீ என்கின்றார்-- நிதானித்து அறிகுவை என்கின்றனர் ; 
ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த . ) கண்ணின்மணி என்றது அருமை விளங்குதற்கு . பறவையதா 
ஈறுதொக்கது . முன்னர்க்கூறிய பறவை. அன்னம் - ( சோறு . ) பின்னர்க் 
கூறிய பறவை கிளி - ( சுகம் . ) ஆகவே , சோறுபடைத்தால் சுகமாகவாழ்வாய் 
என்றபடி . 
சேடார்வளஞ்சூழொற்றி நகர்செல்வப்பெருமானிவர் தமைநா 
னோடார்கரத்தீரெண்டோள்களுடையீரென்னென்றுரைத்தேனீ 
கோடாகோடி 

முகநூறுகோடாகோடிக்களமென்றே 
நீடாயுடையாயென்கின்றாரி துதான் சேடியென்னேடீ , 


- 


கஅ 

திருவருட்பா 
( இ - ள் . ) சேடு ஆர் வளம் சூழ் ஒற்றிநகர் செல்வப்பெருமான் இவர் 
தமை - பெருமைமிக்க வளஞ்சூழ்ந்த ஒற்றிநகரச்செல்வரான இவரை , நான் 
ஓடு ஆர் கரத்தீர் எண்தோள்கள் உடையீர் என் என்று உரைத்தேன் - ஓடுதங் 
கிய கரத்தையுடையீர் ! எட்டுத்தோள்களை யுடையவராயிருக்கின்றீர் இது 
என்னை என்றேன் ; நீ கோடாகோடி முகம் நூறுகோடாகோடி களம் 
என்றே ஈடா உடையாய் என்கின்றார் - நீ கோடாகோடி முகமென்றும் நூறு 
கோடாகோடிகண்டமென்றும் ஒப்பாகவுடையாய் என்றுரைக்கின்றார் ; ஏடி 
சேடி இது என் ? எ-று . 

( வி - த .) என்னே யென்றும் பாடங்கொள்ளின் , என்னேயென்பது 
வியப்பிடைச்சொல் என்க . கோடியென்னும் எண்ணைக் கோடியாற்பெருக் 
கின் பதுமமென்னும் பேரெண்ணும் , அப்பதுமத்தை நூறாற்பெருக்கின் சங் 
கமென்னும் பேரெண்ணும் ஆகும் ; ஆகவே , பதுமத்தைமுகமென்றும் , சங் 
கத்தைக் கழுத்தென்றும் ஒப்பாக உடையாய் என்பது . கோடிகோடியென் 
பது கோடாகோடி யெனத்திரிந்து நின்றது . ஈடாகவென்பது ஈறுதொக் 
கது ; பதுமம் - தாமரை . சங்கம் - சங்கு . ஈடு - ஒப்பு , 
துருமஞ்செழிக்கும் பொழிலொற்றித்தோன்றாலிங்குநீர்வந்த 
கருமஞ்சொலுமென்றேனிவண்யாங்கடாதற்குன்பாலெம்முடைமைத் 
தருமம் பெறக்கண்டாமென்றார் தருவலிருந்தாலென்றேனில் 
லிருமந்தரமோவென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) துருமம் செழிக்கும் பொழில் ஒற்றித் தோன்றால் - மரங்கள் 
செழித்திருக்கும் பொழில்வளைந்த ஒற்றிநகர்த்தோன்றலே !; நீர் இங்குவந்த 
கருமம் சொலும் என்றேன் - தேவரீர் ஈங்கு எழுந்தருளிய காரியத்தை இயம் 
புவீரென்றனன் ; எம்முடைமை தருமம் இவண்பெறக்கண்டு யாம் உன்பால் 
கடாதற்கு ஆம் என்றார் - எமதுரிமைப்பொருளாகிய தருமம் இங்கே நீவாய்க் 
கக்கண்டு ( அதற்குமேல் ) உன்பால் விரும்பியதை வினாதற்காம் யாம் வந்தது 
என்றார் ; இருந்தால் தருவல் என்றேன் - நீர் விரும்பிய திருந்தால் - ஈவே 
னென்றனன் ; இல் இரு மந்தரமோ என்கின்றார் - நீ ஈவேனென் றிசைப்ப 
தற்கு நின்வீடு தேவலோகமும் மந்தரமலையுமோ ? என்கின்றனர் ; ஏடி 
சேடி இது என் ? எ - று . 

( வி - கு .) ஒருழி யிருப்பினும் சீர்த்தியாதியவற்றால் யாண்டும் தோற்ற 
முடையனாதல்பற்றித் தோன்றலென்றது ; இது தொழிலாகு பெயர் . ஈவதுள 
தாயின் இசைக்கலாமென்னுங் கருத்தாற் போந்தனமாகலின் , எமக்குரியதரு 
மம் நின்பால் நிகழின் வினாவுவது உத்தேசமென்பார் வந்தகருமம் எம்முடைத் 
தருமம் பெறக்கண்டு கடாதற்காம் என்றும் , யாம் விரும்பியது அமுதமேயாக 
லின் அதனைத் தேவலோகமும் மந்தரமலையுமே யன்றி நின்வீடு ஈயவல்ல 
தன்றேயென்பார் , இல் இருமந்தரமோ ? என்றுங்க ... றினார் . மந்தரம் - தேவ 
லோகம் , மந்தரமலை , தேவலோகஞ்சுட்டுங்கால் அந்தரமென்றும் பிரிக்கலாம் . 


இங்கிதமாலை யுரை . 
இறைவரூர்தியாகிய விடை தருமதேவதையேயாகலின் , எம்முடைத்தரும் 
மெனப்பட்டது . 

ஈண்டுவிடை ஈவேனென்னும் உடன்பாட்டுப்பதிலுத் 
தரம் . அமுது - சோறு . இல்லிற்றங்கினால் தருவேனென்றதாகக்கொண்டு 
நினது இல் ஒருவருமில்லாத பெரிய வெளியிடமே என்றேனும் , ( இங்கே ) 
நில் , (விலகி ) இரு , இரகசியமோ ? என்றேனும் பொருள்கோடலும் ஒன்று . 
இங்ஙனம் கொள்ளுங்கால் முறையே அந்தரமெனவும் , மந்தரமெனவும் 
பிரிக்க . மந்தரம் - மந்தவோசை ; அதுமெல்ல வசனித்தலின் மேற்று ... உஎ 
ஒருகைமுகத்தோர்க்கையரெனுமொற்றித்தேவரிவர் தமைநான் 
வருகையுவந்தீரென்றனை நீர்மருவியணைதல்வேண்டுமென்றேன் 
றருகையுடனேயகங்காரந்தனையெம்மடியார் தமைமயக்கை 
யிருகைவளைசிந்தென்கின்றாரி துதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) ஒருகை முகத்தோர்க்கு ஐயரெனும் ஒற்றித்தேவர் இவர்தமை 
நான் -- ஒற்றைக்கை வாய்ந்த முகத்தையுடைய விநாயகக்கடவுளுக்குத் தந்தை 
யாரென்னும் ஒற்றியூர்த்தலைவராகிய இவரையான் ; வருகை உவந்தீர்- ( என் 
னைப்பொருட்படுத்து ) வருதலைவிரும்பினவரே !; என்றனை நீர் மருவி அணை 
தல் வேண்டும் என்றேன் - அடியேனைத் தேவரீர் கலந்தணைதல் 

வேண்டும் 
என்றனன் ; தருகையுடன் அகங்காரந்தனை எம்மடியார்தமை மயக்கை - ஈகையு 
டனே அகங்காரத்தையும் எம்மடியவரையும் மயக்கத்தையும் ; இரு கைவளை 
சிந்து என்கின்றார் - இரு கைவளை சிந்து என்கின்றனர் ; ஏடி சேடி 
என் ? எ-று . 

( வி -க . ) சிற்றின்பம் விழைந்தணைதலை விரும்புவையேல் நின்பாற்றங்கிய 
சிறுமையையும் அகத்திலுள்ள கடுங்குணத்தையும் எம்மடியவரை மருட்டு 
தலையும் இருகையினுமுள்ள வளைகளையும் விடுவாயாகவென்றும் , பேரின்பம் 
விழைந்தணைதலை விரும்புவையேல் ஈகையோடு இரு , அகங்காரந்தனை கை , 
எம்மடியவரை வளை , மயக்கை சிந்து , என்றுங் கூறியதாகக்கொள்க . தருகை 
தங்கிய சிறுமை , ஈகை . அகங்காரம் - அகத்திலுள்ள காரம் , செருக்கு . நீ யெம் 
மையே வெஃகியது உண்மையேல் அவ்விரக மிகுதியுண்மை புலப்படக் கைவ 
ளை சிந்தெனவும் , சாயுச்சியம் வேண்டிய துண்மையேல் தருகையுடனிருத்த 
லாதிய நான்கும் வேண்டுமென்பது தோன்ற அந்நான்கையும் முன்னிலைவினை 
முற்றின் நிரனிறையாக்கி இருகைவளை சிந்தெனவும் இயம்பியபடி . கை 
வெறு வளை - தழுவிக்கொள் என்க . நீர்மருவியென்பதற்கு நீர்நிரம்பிய 
கடலெனக் கொண்டு இதில் விருப்பமேல் சிந்துவை . இருகையாலும் 
யென விநோதப்பொருளின் வைத்துரைக்க . 
திருத்தமிகுஞ்சீரொற்றியில் வாழ்தேவரோயிங்கெது வேண்டி 
வருத்தமலர்க்காலுறநடந்துவந்தீரென்றேன்மாதேநீ 
யருத்தந்தெளிந்தேநிருவாணமாகவுன்றனகத்தருட்க 
ணிருத்தவடைந்தேமென்கின்றாரி துதான் சேடியென்னேடீ . 


40 

திருவருட்பர் . 
( இ - ள் . ) திருத்தம் மிகும் சீர் ஒற்றியில்வாழ் தேவரே - விளக்கமிக்க சிற 
ந்தொற்றி நகரில் வாழ்கின்றதேவரே !; இங்கு எது வேண்டி மலர்க்கால் வருத் 
தம் உற நடந்து வந்தீர் என்றேன் - இங்கு எதனை விரும்பி மலர்போலுந்திரு 
வடிகள் துன்புற நடந்துவந்தீர் என்றனன் ; மாதே நீ அருத்தம் தெளிந்தே 
நிருவாணமாக - பெண்ணே ! நீ உண்மை தெளிந்து நிருவாணம்பெற ; உன் 
றன் அகத்து அருட்கண் இருத்த அடைந்தேம் என்கின்றார் - உனது உள்ளத் 
தில் நமது அருட்கண் பதிவிக்க அடைந்தனம் என்கின்றனர் ; ஏடி சேடி 
என் ? எ - று . 

( வி - த .) அருத்தம் - பொருள் , அஃது உண்மை மேற்று . உண்மை 
தெளிந்து முத்திபெறவெனப் பேரின்பப்பொருளும் , எமது குறிப்புமொழிக் 
கருத்தறிந்து வெற்றரையாகவெனச் சிற்றின்பப்பொருளும் பயப்பது உணர்க . 
நிருவாணமென்பதற்கு அம்மணக்கோலமெனக்கொண்டு , அந்தமணக்கோலத் 
தைக்கொள எனலுமாம் . 
வளஞ்சேசொற்றிமாணிக்கவண்ணராகுமிவர் தமை நான் 
குளஞ்சேர்ந்திருந்ததுமக்கொருகண் கோலச்சடையீரழகிதென்றேன் 
களஞ்சேர்குளத்தினெழின் முலைக்கண்காணவோரைந்துனக்கழகீ 
திளஞ்சேல்விழியாயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) வளம்சேர் ஒற்றி மாணிக்கவண்ணர் ஆகும் இவர் தமை நான் - 
சகலவளங்களும் நிரம்பிய ஒற்றியூரிலமரும் மாணிக்க நிறத்தினராகிய இவ 
ரையான் ; கோலம் சடையீர் - அழகுவாய்ந்த சடைமுடியையுடையவரே !; 
உமக்கு ஒருகண் குளம்சேர்ந்திருந்தது இது அழகு என்றேன் - தேவரீருக்கு 
ஒருநேத்திரம் நெற்றியை யிடமாகக்கொண்டு இருந்தது இது வியப்பு என்ற 
னன் ( அதற்கு இவர் ) இளஞ் சேல் விழியாய் - இளமை வாய்ந்த சேல்மீன் 
போலும் கண்களையுடையவளே ! ; குளத்தின் களம் சேர் எழில் முலைக்கண் 
காண ஓர் ஐந்து உனக்கு அழ்கு ஈது என்கின்றார் - உனது தடாகத்திலும் கர 
வமைந்த அழகிய முலையிடத்திலே காண ஒரு அஞ்சுகண் உண்டு ஈதுவியப்பு 
என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) யான் உமக்குக் குளத்தினிடத்தில் ஒருகண் கரவுற்றிருந்தது 
என்றேனாக , அதற்கு இவர் உனக்கும் தடாகத்தின் - முலையிடத்துக் கரவ 
மைந்த . அஞ்சுகண் உண்டு என்கின்றாரென்பது . குளம் - நெற்றி , நீர்த்த 
டாகம் . இளமையில் யாவராலும் - காணப்படுவனவாய் நிலவி , யௌவனத் 
திலே பிறர்காண அஞ்சப்படுவனவாய்க் கரவமைந்திருத்தலின் களஞ்சேர் 
முலைக்கண் , எனப்பட்டது . களம் - கள்ளம் ; இடைக்குறை , களமென்பதற் 
குக் கண்டமெனக்கொண்டு , கண்டதடாகத்தின் முலைக்கண்காண அஞ்சுகண் 
ணாயின எனலும் ஒன்று . தடாகம் - ஈண்டு விசாலமாகிய மார்பின் மேற்று . 
எழில் - எழுச்சியுமாம் ) இல் தொழிற்பெயர்விகுதி . உண்டு என்பது சொல் 
லெச்சம் , 


இங்கிதமாலை யுரை . 


உக 


பலஞ்சேரொற்றிப்பதியுடையீர்பதிவேறுண்டோ நுமக்கென்றே 
னுலஞ்சேர் வெண்பொன்மலையென்றாருண்டோ நீண்டமலையென்றேன் 
வலஞ்சேரிடைத்தவ்வருவித்தமலைகாண தனின் மம்முதல் சென் 
றிலஞ்சேர்ந்ததுவுமென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) பலம் சேர் ஒற்றிப் பதியுடையீர் வேறுபதி உண்டோ நுமக்கு 
என்றேன் பிரளயத்திலும் அழியாத வலிமையுடைய ஒற்றிப்பதியீரே ! 
( அதுவன்றி ) வேறுபதி யுண்டோ நுமக்கு என்றனன் ; உலம்சேர் வெண் 
( மலை ) பொன்மலை என்றார் திரட்சிவாய்ந்த கயிலைமலையும் மேருமலையும் 
உண்டென்றார் ; நீண்ட மலை உண்டோ என்றேன் - (உமக்கு ) நீண்டமலையும் 
இருக்கிறதோ ? என்றதிசயித்தேன் ; வலம் சேர் இடை த வருவித்தமலை 
( உண்டு ) - ( அதற்கிவர் ) வலிமைமிக்க இதன் இடையில் தகரமிட்ட மலையு 
முண்டு ; அதனில் முதல் ம சென்று இலம் சேர்ந்ததுவும் உண்டு காண் என் 
கின்றார் - முற்கூறியதில் முதலிலுள்ள மகரம் நீங்கி வீடுசேர்ந்ததுவும் உண்டு 
காணுதி என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த . ) ஒற்றிப்பதியுடையீர் - என்பதற்கு அடகுவைத்த பதியுடையீர் 
என்று தலைவி கூறியதாகக்கொண்டு , நமக்கு வெள்ளி பொன் மலைகளுண்டு 
என்றும் , உண்டோ என்று அதிசயித்ததை மலை என்பதில் முதலெழுத்து 
நீண்டதாகிய மாலையுண்டோவென்று கேட்டதாகக்கொண்டு நமக்குக் கொன் 
றைமாலையும் தலைமாலையுமுண்டென்றும் விடைகூறினார் என்க . மலை என் 
பது இடையே தகரம் வருவிக்க மதலையென்றாகிக் கொன்றைமாலையையும் , 
மதலையென்பது முதலிலுள்ள மகரம் நீங்கிவிடுதலடையத் தலையென்றாகித் 
தலைமாலையையும் உணர்த்தின . பலம் - போகமோக்ஷங்களுமாம் . வெண் 
பொன் - வெள்ளியுமாம் . உண்டென்பதை ஆங்காங்கு கூட்டுக . இலம் - வீடு, 
( விடுதல் ) வீட்டிற்குத் தாமம் எனவும் பெயருண்டாகலின் மகரநீங்கித் தாம 
ஞ்சேர்ந்ததெனக் கூட்டித் தலைமாலையெனலும் ஒன்று . தாமம் - மாலை . ஙக 
வயலாரொற்றிவாணரிவர்வந்தார் நின்றார்வாய்திறவார் 
செயலார்விரல்கண் முடக்கியடி சேர்த்தீரிதழ்கள் விரிவித்தார் 
மயலாருளத்தோடென்னென்றேன் மறித்தோர் விரலாலென்னுடைய 
வியலார்வடிவிற்சுட்டுகின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) வயலார் ஒற்றி வாணர் இவர் வந்தார் நின்றார் வாய்திறவார் - 
வயல்கள் சூழ்ந்த ஒற்றியில் வாழ்பவரான இவர் வந்து நின்று பேசாதவராகி ; 
செயல் ஆர் விரல்கள் முடக்கி அடிசேர்த்து ஈரிதழ்கள் விரிவித்தார் - தொழி 
லமைந்த விரல்களில் சிறுவிரலையும் மோதிரவிரலையும் முடக்கிக் கையடி 
சேர்த்துச் சுட்டுவிரலும் நடுவிரலுமாகிய இருவிரல்களை விரித்தனர் ; மயல் 
ஆர் உளத்தோடு என்னென்றேன் மயங்கியமனத்தோடு அக்குறிப்பு என் 
னை என்றனன் ; மறித்து ஓர் விரலால் என்னுடைய இயல் ஆர் வடிவில் சுட் 
டுகின்றார் - பின்னும் ஒருவிரலால் எனது அழகமைந்த வடிவில் சுட்டிக் காட் 
டுகின்றார் ஏடி சேடி இது என் ? எ -று . 


கூறுப் . 


கூஉ 


உ . 

திருவருட்பா. 
( வி - த . ) வந்தார் நின்றார் வாய்திறவார் முற்றெச்சங்கள் . பெருவிரலை 
அங்குஷ்டமென்றும் , சுட்டுவிரலைத் தற்சனி யென்றும் , நடுவிரலை மத்திமை 
யென்றும் , ஆழிவிரலை அநாமிகையென்றும் , சிறுவிரலைக் கனிஷ்டையென்றும் 

கை தாமரையும் விரல்கள் இதழ்களும் போலுதலால் , இதழ்களை 
னப்பட்டன . மூவிதழ்கள் விரிவித்தாரென்னாது ஈரிதழ்கள் விரிவித்தாரென் 
றது பெருவிரல் தனித்து விரிந்தே யிருப்பது நோக்கியென்க . இயலார் வடி 
வென்றது ஈண்டுத் தனத்தின் மேற்று . மோனை நயங்கரு தாது வியலார்வடி 
வெனப்பிரித்து அகலமார்ந்த தனமென்னலும் ஒன்று . வியல்- அகலம் . ( மார்பு ) 
இங்ஙனம் தனஞ்சுட்டி வேண்டுதலை * “ குன்றாமுதுகுன்றுடையான் " என் 
னுஞ் செய்யுளான் அறிக . ஓர் விரலென்றது சுட்டுவிரலை . 
பேர்வாழொற்றிவாணரிவர்பேசாமௌனயோகியராய்ச் 
சீர்வாழ்நமதுமனையினிடைச்சேர்ந்தார்விழைவென்செப்புமென்றே 
னோர்வாழடியுங்குழலணியுமொருநல்விரலாற்சுட்டியுந்தம் 
மேர்வாழொருகைபார்க்கின்றாரி துதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) பேர் வாழ் ஒற்றி வாணர் இவர் பேசா மௌனயோகியராய் - 
கீர்த்திவாழ்கின்ற ஒற்றிநகரில் வாழ்பவரான இவர் பேசாத மௌனசித்த 
ராய் ; சீர்வாழ் நமது மனையினிடை சேர்ந்தார் - சிறப்பமைந்த நமதில்லத்தி 
லடைந்தனர் ; விழைவு என் செப்பும் என்றேன் - தேவரீர் விரும்பியது 
யாது சொல்லுமென்றனன் ; ஓர்வு ஆழ் அடியும் குழல் அணியும் ஒரு நல் விர 
லாற் சுட்டி - தியானித்தலமைந்த தமதடியையும் ( எனது ) குழலில் அணிந்த 
ஓர் அணியையும் ஒரு நல்லவிரலாற் சுட்டிக் காட்டி ; உந்தம் ஏர்வாழ் ஒருகை 
பார்க்கின்றார் உங்களுடைய அழகமைந்த ஒருகரத்தை நோக்குகின்றார் ; 
ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - கு . ) ஆழ்தல் - ஈண்டு அமைதல் . தம்முடைய அடியோடு குழலணியி 
னொன்றாகிய சில் என்பதனையுஞ் சுட்டவே , விழைவு என்னையென வினாவிய 
தலைவிக்கு அடிசில் விழைவு என்றாராயிற்று . தோழியர் கையை நோக்கினது 
அவ்வடிசிலை அகத்தினின்று கொணர்வித்தற்காம் . அடிசில் - சோறு . சில் 
சடைப்பில்லையெனும் அணி . தமது விழைவை ஓர்மொழியின் விளக்குவ 
தொழிந்து , தம்மடியையும் எனதோர் குழலணியையும் சுட்டிக்காட்டி , அது 
வேண்டி நுந்தம் கையையும் நோக்குவது வியப்பென்றபடி . 
பெருஞ்சீரொற்றிவாணரிவர்பேசாமௌனம்பிடித்திங்கே 
விரிஞ்சீர்தரநின்றுடன் கீழுமேலுநோக்கி விரைந்தார்யான் 
வருஞ்சீருடையீர்மணிவார்த்தைவகுக்கவென்றேன் மார்பிடைக்கா 
ழிருஞ்சீர்மணியைக்காட்டுகின்றாரி துதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) பெருஞ்சீர் ஒற்றிவாணர் இவர் பேசா மௌனம்பிடித்து 
மிகு சிறப்பமைந்த திருவொற்றியூரில் வாழ்பவராகிய இவர் வசனியாத 

* பிக்ஷாடன நவமணிமாலை . உ . 


கூங் 


இங்கிதமாலை யுரை . 


கூச 


மௌன நிலைகொண்டு ; இங்கே விரிஞ்சு ஈர்தர நின்று - ஈண்டு விரிந்து 
அன்பு நிலைபெற நின்று ; உடன் கீழும் மேலும் நோக்கி விரைந்தார்- உடனே 
கீழும் மேலும் உற்றுநோக்கி விரைந்தனர் ; யான் வருஞ்சீர் உடையீர் - 
அதுகண்டயான் ஈங்கெழுந்தருளிய சீர்த்தியுடையவரே ! ; மணி வார்த்தை 
வகுக்க என்றேன் - ( குறித்ததை ) மணிவார்த்தையால் விளக்குக என்றனன் ; 
மார்பு இடை காழ் இருஞ் சீர் மணியை காட்டுகின்றார் - மார்பிலணியப்பட்ட 
வடத்திலுள்ள பெரிய அழகிய முத்தத்தைக் காட்டுகின்றார் ; ஏடி சேடி 
இது என் ? எ- று . 

( வி - க . ) பயன்படும் பொருளமைதியுடைய சொல்லை மணிவார்த்தையெ 
னவும் , அஃதில்லதைப் பதர்வார்த்தையெனவும் , கூறும் உலகவழக்குப்பற்றி 
மணிவார்த்தை வகுக்க என்றேனாக ; இவர் நவமணிகளுள் ஒருமணிசுட்டி 
உமது குறிப்புணர்த்துக என்றதாகக்கொண்டு , மார்பின் வடத்திலுள்ள முத் 
தத்தைக் காட்டுகின்றாரென்பது . காட்டவே , கீழ்நோக்கியது கலவிப்பிரியத் 
தையும் , மேனோக்கியது வாய்முத்தங்கொள்ளுதலையும் , விரைந்தது இவ்விரண் 
டும் சித்திக்காமையின் இனி விடுகையே சித்தித்ததென்பதையும் விளக்கிய 
வாறாயிற்று . முத்தமென்பது - ஈண்டுப்பிரியம் , வாய்முத்தம் , விடுகை என் 
னும் முப்பொருள் குறித்து நின்றது . விரிந்தென்பது விரிஞ்செனப் போலி 
யாயும் , ஈரமென்பது ஈரெனக் கடைக்குறையாயும் வந்தன . ஈரம் - அன்பு , 
தருதல் - தங்குதல் . 
வலந்தங்கிய சீரொற்றி நகர்வள்ளலிவர்தாம் மௌனமொடு 
கலந்திங்கிருந்தவண்டசத்தைக்காட்டிமூன்றுவிரனீட்டி 
நலந்தங்குறப்பின்னடுமுடக்கி நண்ணுமிந்தநகத்தொடுவா 
யிலந்தங்கரத்தாற்குறிக்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) வலம் சீர் தங்கிய ஒற்றிநகர் வள்ளல் இவர் தாம் மௌனமொடு 
கலந்து - அழியாச் சிறப்பமைந்த ஒற்றிநகரிறைவராகிய இவர் மௌனமொடு 
ஈண்டடைந்து ; இங்கு இருந்த அண்டசத்தை காட்டி ஈங்கு முன்னரே 
யிருந்த ஒருபறவையை ( ஒருவிரலாற் ) காட்டி ; மூன்று விரல் நீட்டி - ( அச் 
சுட்டுவிரலோடு ) மற்றை மூன்று விரல்களையும் நேரே நீட்டி ; பின் நலம் தங் 
குற நடு முடக்கி - பின்பு நன்மையமைய அந்நான்குவிரல்களையும் நடுவே 
முடக்கி ; நண்ணும் இந்த நகு அத்தொடு வாய் இலம் தங்கரத்தால் குறிக் 
கின்றார் - பொருந்திய இந்த நகுவதனோடு வாய்ந்த இலத்தைத் தமது திருக் 
கரத்தால் குறிக்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி -த . ) வலம் - பிரளயத்தும் அழியாவன்மை . தாம் - அகை . அண்ட 
ஜம் - முட்டையிற்றோன்றுவன ; ஈண்டுமயில் . கொங்கையடியிற் பெருவிரல் 
பொருந்த மேலே மற்றைநான்குவிரல்களையும் நீட்டி நடுமுடக்கி அவற்றின் 
நகங்களால் இரேகைபடப் பதிப்பது மயூாபாதமென்னு நகக்குறியாகலின் , 
கொங்கையில் அக்குறிபுரிதலில் வேட்கையுடைமை விளக்கியவாறு , நகுவொடு . 


கரு 


திருவருட்பா . 
வாய்ந்த இலம் - நகிலம் ; ( கொங்கை .) இல்லத்திற்குச் சரணமென்பதோர் 
பெயருமுண்டாகலின் , அண்டசத்தைக் காட்டி நகத்தொடு சரணத்தைக் 
குறிக்கின்றா ரெனக்கொண்டு மயூரபாதநகக்குறியெனினும் இயையும் . ஆணும் 
பெண்ணுமாகக் கலந்திருந்த மயில்களைக்காட்டி நகுசெயலோடு கலவிக்கு 
வாய்ப்புடைத்தாகிய இல்லத்தைக்குறிக்கின்றாரெனலுமாம் . இவ்வகையால் 
நகத்தொடு என்பது நகுவென்பதனோடு நகுவதனோடு நகத்தோடு எனமுப் 
பொருள்பட்டு நின்றது . இல்லமென்பது இடைக்குறைந்தது . 
தேனார்பொழிலாரொற்றியில்வாழ்தேவரிவர்வாய்திறவாராய் 
மானார்கரத்தோர் நகந்தெறித்துவாளாநின்றார் நீளார்வக் 
தானாருளத்தோடியாதென்றேன்றங்கைத்தலத்திற்றலையையடி 
யேனாடுறவேகாட்டுகின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) தேன் ஆர் பொழில் ஆர் ஒற்றியில்வாழ் தேவர் இவர் வாய் திற 
வாராய்- வண்டுகள் மொய்க்கும் சோலையார்ந்த ஒற்றியில்வாழும் தேவரிவர் 
மௌனராகி ; மான் ஆர் கரத்து ஓர் நகம் தெறித்து வாளாநின்றார் - மானா 
ர்ந்த கரத்தில் ஒரு நகத்தை ஓசையுண்டாகத் தெறித்துப் பேசாது நின்றனர் ; 
நீள் ஆர்வம் ஆர் உளத்தோடு யாது என்றேன் - மிக்க ஆசையுடைய சித்தத் 
தோடு என்னை என்று கேட்டனன் ; தம் கைத்தலத்தில் தலையை அடியேன் 
நாடுறவே காட்டுகின்றார் - தமது கையிலுள்ள தலையோட்டை யான் காணக் 
காட்டுகின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - கு . ) தான் - அசை . மான் ஆர் கரம் - மானேந்திய கரம் ; அது இடக் 
கை . இடக்கை - ஒருவாச்சியம் ; அதில் நகம் தெறித்தல் ஓசையையுண்டாக்கிப் 
பிறரை யழைத்தற்கென்க . நகந்தெறித்தல் - வாய்பேசாது பிறரையழைக்கும் 
ஓர்வகைக்குறிப்புமாம் . கைத்தலத்துத் தலையைக்காட்டல் தமது கரத்துள் 
ளது ( உயிர் ) போனகம் என் றுணர்த்தற்கு . கம் - தலை . போனகம் - அன்னம் . 
அது வேண்டும் என்றபடி . அன்றி , இப்பாத்திரம் வெறுமையாயிருப்பதை 
நோக்கு ; இதில் உணவையிடு என்னும் குறிப்புமாம் . 
செச்சையழகர் திருவொற்றித்தேவரிவர்வாய்திறவாராய் 
மெச்சுமொருகாற்கரந்தொட்டு மீண்டுமிடற்றக்கரம்வைத்தார் 
பிச்சரடிகேள் வேண்டுவதுபேரென்றேன்றமைக்காட்டி 
யிச்சையெனையுங்குறிக்கின்றாரி துதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) செச்சை அழகர் திருவொற்றி தேவர் இவர் வாய்திறவாராய் 
வெட்சிமலர்போலும் அழகரான திருவொற்றித் தலைவராகிய இவர் வாய் திற 
வாராய் ; ஒருகால் மெச்சும் கரம் தொட்டு மீண்டும் மிடற்று அக்கரம் வைத் 
தார் - ஒருமுறை வியக்கத்தக்க கரத்தைத் தொட்டு மீளவுங் கண்டத்தில் 
அக்கரத்தைவைத்துக் காட்டினார் ; பிச்சர் அடிகேள் வேண்டுவது பேசீர் 
என்றேன் - பித்துக்கொண்ட அடிகளே ! விரும்பியது பேசக்கடவீரென்ற 
னன் ; தமைக்காட்டி இச்சை எனையும் குறிக்கின்றார் - ( அதற்திவர்) தம்மைக் 


இங்கிதமாலை யுரை . 


உரு 


கூஎ 


குறிப்பித்து இச்சைகொண்ட எனையுங் குறித்துக்காட்டுகின்றனர் ; ஏடி சேடி 
இது என் ? எ - று . 

( வீ - த .) தொட்டது அவர்கரமெனக்கொள்ளின் , யாம் கங்கணமணிவே 
மென்பதும் , தலைவிகரமெனக் கொள்ளின் , பாணிக்கிர்கணம்பண்ணுவே 
மென்பதும் குறிப்பித்ததெனவும் ; மிடற்றுக்கரம் வைத்தது மாங்கலிய சூத் 
திரம் அணியவிருப்பமென்பதும் , தம்மையுந் தலைவியையுங் குறித்தது நீயும் 
யாமும் இங்கனமா தல்வேண்டுமென்பதும் குறிப்பித்ததெனவுங்கொள்க . 
பாணிக்கிரஹணம் - கரத்தைப்பற்றல் ; கிரஹணம் - பற்றல் . 
மன்றார் நிலையார் திருவொற்றிவாணரிவர்.தாமௌனமொடு 
நின்றாரிருகையொலியிசைத்தார் நிமிர்ந்தார் தவிசினிலைகுறைத் தார் 
நன்றாரமுதுசிறிதுமிழ்ந்தார்நடித்தாரியாவுமையமென்றே 
னின்றாமரைக்கையேந்துகின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) மன்று ஆர் நிலையார் திருவொற்றி வாணர் இவர் தாம் மௌன 
மொடு நின்றார் -சிற்சபையிலமர்ந்த நிலையினையுடையரான ஒற்றிவாணரிவர் 
மௌனத்தோடு நின்றாராய் ; இருகை ஒலி யிசைத்தார் நிமிர்ந்தார் தவிசின் 
நிலை குறைத்தார் நன்று ஆர் அமுது சிறிது உமிழ்ந்தார் நடித்தார் யாவும் 
ஐயமென்றேன்- இருகையையும் தட்டி ஒலிகாட்டினார் பின் நிமிர்ந்து நின் 
றார் தமது ஆசனத்தின் முதல்நிலையைக் குறைத்தார் நன்றார்ந்த எச்சிலைச் 
சிறிது உமிழ்ந்தார் கூத்தாடினார் ( இவற்றைக்கண்டயான் ஐயரே ! ) யாவும் 
சந்தேகமே : (தெளியப்படவில்லை ) என்றனன் ; இன் தாமரைக்கை ஏந்து 
கின்றார் - ( இப்படிக்கூறிய என் முன் ) இனிய தாமரைபோலுங் கரத்தை ஏங் 
திக் காட்டுகின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த . ) இருகை யொலியிசைத்தல் - அமலை ; நிமிர்தல் - நேராதல் ; 
தவிசினிலை குறைத்தல் - ஆசனமென்பதன் முதனிலை ஆகாரம் குறைந்த 
மாத்திரையதாகி அசனமெனப்பொருள்பட அம்முதலெழுத்தினோசையைக் 
குறைத்துரைத்தல் ; உமிழ்தல் - துப்புதல் ; ( துப்பு . ) ஈடித்தல் - சதி . ஆக 
வே , அமலை நிமிர்தல் அசனம் துப்பு சதி யென்னும் சொற்கள் சோற்றையு 
ணர்த்துமாற்றிக . பொருள் விளங்காமையின் குறிப்பித்தசெயலனைத்தும் ஐயப் 
பொருளன என்றேனாக ; இவர் நீர் விரும்பிவந்த பிக்ஷையைக் குறித்தன 
என்றதாகக்கொண்டு கையேந்துகின்றாரென்பது . 
வாராவிருந்தாய்வள்ளலிவர் வந்தார்மௌனமொடுகின்றார் 
நீராரெங்கேயிருப்பதென்றேனீண்ட சடையைக்குறிப்பித்தா 
ரூராவைத்ததெதுவென்றேனொண்கையோடென்னிடத்தினில்வைத் 
தேரார்கரத்தாற்சுட்டுகின்றாரிதுதான் சேடியென்னேடீ 

( இ - ள் . ) வாரா விருந்தாய் வள்ளல் இவர் வந்தார் மௌனமொடு நின் 
றர் - வருதற்கரிய புதுவிருந்தாக வள்ளலாகிய இவர் வந்தன ராய்ப் பேசாது 


ங அ 


திருவருட்பா. 


கூக 


நின்றனர் ; நீர் ஆர் எங்கே இருப்பது என்றேன் - நீவிர் யாவர் எங்குவசிப்பது 
என்றனன் ; நீண்ட சடையைக் குறிப்பித்தார்- ( அதற்கிவர் ) நீண்ட தமது 
சடையைச் சுட்டிக்காட்டினர் ; ஊரா வைத்தது எது என்றேன் - ஊராகத் 

ள் 
தாம் கொண்டிருப்பது எதனை என்று கேட்டனன் ; ஒ கை ஓடு என்னிடத் 
தினில் வைத்து ஏர் ஆர் கரத்தால் சுட்டு கின்றார் - ஒள்ளிய தமது கை 

கையிருந்த 
ஒட்டினை என்னிடத்து வைத்து (பின்பு ) அழகார்ந்த தமது கரத்தாற் சுட்டிக் 
காட்டுகின் கார் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) வாராவிருந்து - வருதற்கரிய புதிய விருந்தென்பதனை ; * " ஒரு 
நாள் விதுரனுக்கு - வாரா விருந்தான் வரை " என்பதானுமுணர்க . விருந்தாய் 
எச்சத்திரிபு . வந்தார் - முற்றெச்சம் . யார் - ஆர் எனமருவியது . நீரார் எங்கே 
இருப்பது என்பதற்கு நீர்வடிவான கங்காதேவியார் எவ்விடத்தி லிருப்பது 
என்று தலைவிகேட்டதாகக்கொண்டு , சடையைக்குறிப்பித்தமையும் ; ஊரா 
வைத்தது எது என்று கேட்டதற்கு ஓட்டைவைத்துத் தூரச்சென்று அதைக் 
குறித்து ஒற்றியாகவைத்தது என்று குறிப்பித்தமையும் குறிப்பி லுணரத் 
தக்கவை . ஒற்றி - ஒற்றிநகர் . 
செங்கேழ்கங்கைச்சடையார்வாய்திறவா ராகவீண் டடைந்தா 
ரெங்கேயிருந்திங்கணைந்ததுகாணெங்கள் பெருமானென்றேனென் 
னங்கேழருகினகன்றுபோயங்கேயிறைப்போதமர்ந்தெழுந்தே 
யிங்கோடந்துவருகின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) செங்கேழ் கங்கை சடையார்- செவந்த நிறத்தையும் கங்கையை 
யுங் கொண்ட சடையையுடைய இவர் ; வாய்திறவாராக ஈண்டு அடைந்தார் 
மௌனராய் இங்குவந்தனர் ; எங்கள் பெருமான் எங்கே இருந்து இங்கு 
அணைந்தது என்றேன் - எமது தலைவரே ! நீர் எங்கிருந்து இவ்விடம் வந்த 
டைந்தது என்றனன் ; அங்கு என் அருகின் ஏழ் அகன்று போய் - ஆங்கு என் 
னருகிருந்து ஏழடிதூரம் அகன்று சென்று ; அங்கே இறைபோது அமர்ந்து 
எழுந்தே இங்கு நடந்து வருகின்றார் - அங்குச் சற்றிருந்து பின்னெழுந்து 
இங்கு நடந்துவருகின்றார் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 
( வி - க .) ஏழ் - எண்ணலளவையாகுபெயர் . கான் 

முன்னிலையசை. 
எங்கே இருந்து அணைந்தது என்று வினாவினதற்கு மௌனராய் வந்தமை 
யின் நடந்து குறிப்பாற் காட்டினார் . காட்டவே , அருகினகன்றது - ஒற்றி ; 
இறைப்போதமர்ந்தது - இருந்து ; வருகின்றது - வருகிறது .. என ஒற்றி 
யூரிலிருந்து வருகின்றோம் என்று உணர்த்தியவாறாயிற்று . 
கொடையாரொற்றிவாணரிவர்கூறாமௌன ராகிநின்றார் 
தொடையாரிதழிமதிச்சடையெந்துரையேவிழைவே துமக்கென்றே 
னுடையார் துன்னற்கந்தைதனையுற்றுநோக்கிநகைசெய்தே 
யிடையார் கழுமுட்காட்டுகின்றாரி துதான் சேடியென்னேடீ . 

திருவேங்கட மாலை.க அ . 


ச O 


இங்கிதமாலை யுரை . 


உன் 


இ- ள் . ) கொடையார் ஒற்றி வாணர் இவர் கூறா மௌனராகி நின்றார் - 
தியாகரான ஒற்றிப்பெருமான் இவர் பேசா மௌனராகி எதிர்நின்றனர். ; 
ஆர் இதழி தொடை மதிச்சடை எம் துரையே உமக்கு ஏது விழைவு என் 
றேன் -ஆத்தியும் கொன்றையுமாகிய மாலைகளையும் பிறையுமுடித்த சடையி 
னை யுடைய தலைவரே ! உமக்கு என்ன இஷ்டம் அருளுவீர் என்றேன் ; உடை 
யார் துன்னல் கந்தைதனை உற்று நோக்கி நகைசெய்து - எல்லா முடையவர் 
தாம் தரித்துள்ள தையலுடைய கந்தையை உற்றுப்பார்த்து நகைத்து ; இடை . 
ஆர் கழுமுள் காட்டுகின்றார் - தம்மிடத்திலுள்ள சூலத்தைக் காட்டுகின்ற 
னர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - கு . ) கொடை ஆர்ந்த ஒற்றி , தொடுத்தலார்ந்த இதழி , எனக்கோ 
லுமாம் . விழைவு ஏது வென வினாவுங்கால் , கந்தையைக் குறிப்பித்து நகைத்துக் 
குளிருடையேனென்கின்றாரன்றி , அது பரிகரிக்கத் தாம் விழைந்தபொருள் 
விளம்புகின்றாரில்லை யென்பதுக்கருத்து . இடையாக்கழுமுள் என்னும் பாடங் 
கொள்ளின் , ( குளிர்க்கு ) உடையார் உடைந்தார்போன்று குளிர்காட்டுகின்றா 
ரென்க . விழைந்தமை விளக்குவார் கந்தையைக் குறிப்பித்துக் காளத்தைக் 
காட்டுகின்றா ரெனலுமாம் . கழுமுள் - சூலம் ; குளிர் காளம் என்ட car , அச்ஞ் 
லத்திற்குரிய பரியாயநாமங்கள் . யான் விழைவு ஏது என்றேனாக ; இவர் சங் 
திரன் முதலியவை புனை தலாற் குளிருடையீராகலின் வேது விழையும் என்ற 
தாகக்கொண்டு , தம்பாற்றுன்னிய நல்லான டயையுற்று நோக்கி ( இஃதுண்டா 
யிருக்க இக்குளிர் யாதுசெய்யுமென்னுங் குறிப்பால் ) குளிரை நகைசெய்து 
காட்டுகின்றாரெனினும் அமையும் . கந்தை - தலைவிபாற்றுன்னிய நல்லாடை 
யுமாம் . கந்தையென்பது ஈண்டுப் பீறற்றுணியையும் , நற்போர்வையையும் 
உணர்த்திநின்றது . வேது - வெம்மையுடையது ; குளிர்காலத்தில் வெம்மை 
யையும் வெட்மைக்காலத்தில் குளிரையும் நல்குவதெனப் பாராட்டப்பபடுவது 
தனயாகலின் வேது என்பது ஈண்டு அத்தனத்தின் மேற்று . நீர் எல்லாம் 
உடையவர் உமக்கு விழைவுயாதுளது என்றேனாக ; யாம் கந்தையுமிகையாம் 
கருத்துடையோம் என்பார் போன்று , அதை அலக்ஷியமாக நோக்கி நகைத் 
துக் கழுமுளைக் காட்டுகின்றாரெனினும் பொருந்தும் . கழும் உள் - கழுவிய 
உள்ளம் . மலமாசுகழுவிய அன்பருள்ளதினல்லது பிறிதில் விழைவில்லை என் 
றுணர்த்தியபடி , 
பொன்னைக்கொடுத்தும்புணர்வரிய புனிதரிவரூரொற்றிய தா 
முன்னைத்தவத்தாலியாங்காணமுன்னேநின்றார் முகமலர்ந்து 
மின்னிற்பொலியுஞ்சடையீரென் வேண்டுமென்றேனுணச்செய்யா 
ளின்னச்சினங்காணென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ : 

( இ - ள். ) பொன்னை கொடுத்தும் புணர்வு அரிய புனிதர் இவர் ஊர் 
ஒற்றியதாம் - பொருள் கொடுத்தும் அடைதற்கரிய சுத்தராகிய இவரது 
ஊர் ஒற்றிநகராம் ; யாம் முன்னை தவத்தால் காண முன்னே நின்றார் 
முன்பு புரிந்த தவங்காரணமாக யாம் காணுமாறு முன்னெழுந்தருளினர் 


சுஜ 


ச 2 


அ 

திருவருட்பா 
முகமலர்ந்து - யான் முகமலர்ச்சியுடையவளாய் ; மின்னில் பொலியும் சடை 
யீர் என் வேண்டும் என்றேன் - மின் போல் விளங்குஞ் சடையையுடையவ 
ரே ! என்னை வேண்டும் என்றனன் ; உண்ண செய்யாளின் நச்சினம் என் 
றார்- உண்ணும்படி இலக்குமிபோல விரும்பினம் என்றனர் ; ஏடி சேடி இது 
என் ? எ - று . 

( வி - து . ) யாதுவேண்டுமென்னுங் கருத்தால் என் வேண்டு மென்றேனாக ; 
இவர் என்னை யென்பதில் ஐகாரந்தொக்க தாகக்கொண்டு அநுபவித்தற்கு 
உன்னைத் திருமகளினும் வேட்டனமெனவும் , இலக்குமியின் இல்லமெனப் 
படும் பாற்கடலை விரும்பும் இனமாகிய அன்னம் வேட்டனமெனவும் , அப்பா 
லின் பரியாயப் பெயர் குறித்து அமுதுவேட்டனமெனவும் , இல்லமாகியதா 
மரை வேட்டன மெனவும் , இங்ஙனம் பலபொருள்படக் கூறுகின்றாரென்பது . - 
அன்னம் அமுது - சோறு , தாமரை - தாவும் அரை ; அது ஈண்டு விரும்பும் 
நிதம்பம் . தாவுமென்பது தாமெனத் தொகுத்தலாயிற்றென்க. என் வேண் 
டுமென்றவழி பாற்கடலிலுதித்த நஞ்சின் றொகுதி வேண்டுமென்கின்றா ரெ 
னலுமாம் . 
வயலார்சோலையெழிலொற்றிவாணராகுமிவர் தமைநான் 
செயலாரடியர்க்கருள்வீர் நுஞ்சிரத்து முரத்துந்திகழ்கரத்தும் 
வியலாய்க்கொண்டதென்னென்றேன் விளங்கும். பிநாகமவை மூன்று 
மியலா ற்காண்டியென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

ள் . ) வயல் சோலை ஆர் எழில் ஒற்றி வாணராகும் இவர் தமை 

வயல்களும் சோலைகளும் சூழ்ந்த எழிலமைந்த ஒற்றிவாணராகும் 
இவரை நான் ; செயல் ஆர் அடியார்க்கு அருள்வீர் -- தொண்டினையுடைய 
அடியவர்க்கு அருள்பாலிப்பவரே ! ; நும் சிரத்தும் உரத்தும் திகழ்கரத்தும் 
வியலாய் கொண்டது என் என்றேன் -- நுமது சிரத்திலும் மார்பிலும் விளங் 
குங் கரத்திலும் பெருமையாகக் கொண்டது என்னை என்றனன் ; அவை 
மூன்றும் விளங்கும் பிநாகம் இயலால் காண்டி என்கின்றார் - அவை மூன் 
றும் விளங்கத்தக்க பிநாகம் அவற்றை இலக்கணத்தால் அறிதி என்கின்றார் ; 
ஏடி சேடி இது என் ? எ - று , 

( வி - ரு .) வியலாய் வினை எச்சத்திரிபு . இயல் - இலக்கணம் . அது எழுத் 
துப்பெருக்கம் (அக்ஷரவர்த்தனை ) என்பது . மூவிடத்தும் தலை காணப்படு 
தல் பற்றி வியந்து தலைவி கேட்டாளாக ; இறைவர் யாம் கொண்டது சிரத் 
தில் கம் , உரத்தில் நாகம் , கரத்தில் பிநாசம் என எழுத்துப் பெருக்கத்தால் 
விடைகூறியவாறு . கம் - நீர் . நாகம் - பாம்பு . பிநாசம் - இறைவர்வில் . சங 
பொதுநின் றருள்வீரொற்றியுளீர் பூவுந்தியதென் விழியென்றே 
னிதவென்றறிநா மேறுகின்றதென்றாரேறுகின்றதுதா 
னெதுவென் றுரைத்தேனெ துநடுவோரெழுத்திட்டறிநீயென்று சொலி 
யெதிர்நின் றுவந்துநகைக்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 


நான் 


* 


இங்கிதமாலை யுரை 


உன் 


இ - ள் . ) பொதுநின்று அருள்வீர் ஒற்றியுளீர் விழி பூவுந்தியது என் 
என்றேன் - அம்பலத்தில் ஆடல்புரிந்துநின்று அன்பர்க்கருள்பவரே ! உமது 
கண்கள் பூவைக் கடந்தது ஈ தென்னை வியப்பு என்றனன் ; நாம் ஏறுகின் 
றது இது என்று அறி என்றார் . - நாம் விரும்பி ஏறுகின்றதும் பூவுந்தியதெ 
ன்று அறிவாய் என்றனர் ; ஏறுகின்றது எது என்று உரைத்தேன்- தேவ 
ரீர் இவர்ந்தேறுவது எது என்றுவினவினன் ; எது நடுவு ஓர் எழுத்திட்டு அறி 
நீ என்று சொலி எதிர்நின்று உவந்து நகைக்கின்றார் - எது என்பதன் நடுவில் 
ஒரு எழுத்தைச் சேர்த்து அதனை நீ அறிந்துகொள்வாய் என்று கூறி என்னெ 
திரினின்று மகிழ்ந்து நகைக்கின்றார் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த . ) ஏனையோர் விழி தாமரைமலரை நிகர்ப்பது , உமது விழியோ ? 
அம்மலரை நிகர்ப்பதன்றென ஒதுக்கியது ஈதுவியப்பென்றேன் ; இவர் என் 
விழி பூவுந்தியதென்றதாகக்கொண்டு நின்விழிமட்டோ ? நாம் இவர்வதும் 
பூவுந்தியதென்கின்றாரென்பது . இறைவரிவர்வது திருமாலாகிய இடபமொன் 
பது குறிப்பித்தபடி . பூவுந்தியது - பூவை உந்தியாகவுடையது , புவியைத் 
தாளாலளந்து கடந்த தென்பதும் ஒன்று . எது என்பதன் இடையில் ருகரத் 
தையிடின் எருது என்றாதல் காண்க . நகைத்தல் - தலைவி பொருள் தெரியா 
மைநோக்கி எள்ளலின் மேலது . " * பூவிற்குத்தாமரையே " என்றும் " + பூவெ 
னப்படுவது பொறிவாழ்பூவே என்றும் விதக்கப்படுதற் சிறப்புநோக்கிப் 
பொதுப்படத் தாமரை மலர் பூவெனப்பட்டது . 
இட்டங்களித்ததொற்றியுளீரீண்டிவ்வேலையெவனென்றேன் 
சுட்டுஞ்சுதனேயென்றார் நான் சுட்டியறியச்சொலுமென்றேன் 
பட்டுண்மருங்குற்பாவாய் நீபரித்ததன்றேபாரென்றே 
யெட்டுங்களிப்பாலுரைக்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) ஒற்றியுளீர் ஈண்டு இவ்வேலை இட்டம் களித்தது எவன் என் 
றேன் -- ஒற்றியி லுறைபவரே ! இங்கே இச்சமயத்தில் இஷ்டமாக மிக வுவந் 
திருந்தது யாது என்றேன் ; சுட்டும் சுதனே என்றார் - குறிக்கத்தக்க நமது 
புதல்வனே என்றார் ; நான் சுட்டியறிய சொலும் என்றேன் - யான் குறித் 
தறியக் கூறுமென்றனன் ; பட்டு உண் மருங்குல் பாவாய் நீ பரித்தது அன் 
றே பார் என்றே - பட்டுடையணிந்த இடையையுடைய பாவைபோல்பவ 
ளே ! ( யாம் உரைத்தது ) நீ கூறியமொழியைச் சுட்டியல்லவா ? அம்மொழி 
யைக்கொண்டு நோக்குக என்றே ; எட்டும் களிப்பால் உரைக்கின்றார் - மிக்க 
களிப்பினாலே விளம்புகின்றார் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த . ) சுட்டுதல் - இலக்காகக்கொண்டு யாவரும் தியானித்தல் . பா 
வை - கண்ணின்பாவை ; பிரதிமையுமாம் . ஈண்டு இச்சமயம் மிகவுவந்திருந் 
தது யாது என்று வினவியதற்கு , வேலை உவந்திருந்தது என்றதாகக் கொ 
ண்டு , வேலை உவந்திருந்தது யாமன் று , எமது புதல்வனே யெனவும் ; அப் 

* ஔவையார் தனிப்பாடல் . - நால்வர் நான்மணிமாலை.சு . 


நம் 


திருவருட்பர் . 
புதல்வன் யாரென்றதற்கு நீ கொண்டுரைத்ததாகிய வேலை யென்னுமொழி 
கொண்டோர்கவெனவும் கூறியவாறு . வேல் ஐ - வேலுக்குரிய தலைவராகிய 
குமரர் . நீ அணியாகப் பரித்தபொன்னின் பரியாயப் பெயராகிய சாமியென் 
னும் மொழிப்பொருளாயுள்ள குமரரென்னலும் ஒன்று . இனி , வேல் ஐ யா 
வனென்றேனாக ; சுதனே யென்றாரெனலுமாம் . வேளையென்னும் பாடங் 
கொள்ளின் வேளாகிய தலைவரென்க. 
பாற்றக்கணத்தாரிவர் காட்டுப்பள்ளித்தலைவரொற்றியினின் 
றாற்றப்பசித்துவந்தா ராமன்னமிடுமினென்றுரைத்தேன் 
சோற்றுக்கிளைத்தோமாயினும்யாஞ்சொல்லுக்கிளையேங்கீழ்ப்பள்ளி 
யேற்றுக்கிடந்தாயென்கிறாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) இவர் பாற்று அக்கணத்தார் -- தோழிமீர் ! ஈண்டுநிற்கும் இவர் 
யாவும் அழிக்கத்தக்க சிறந்த பூதகணத்தையுடையவர் ; காட்டுப்பள்ளித் தலை 
வர் - திருக்காட்டுப் பள்ளித்தலைவர் ; ஆற்ற பசித்து ஒற்றியினின்று வந்தா 
ராம் - மிகவும் பசியுடையவராய் ஒற்றிநகரினின்று வந்தாராம் ; அன்னம் 
இடுமின் என்றுரைத்தேன் - அன்னத்தை யிடுவீரென்று உரைத்தனன் ;; 
சோற்றுக்கு இளைத்தோம் ஆயினும் யாம் சொல்லுக்கு இளையேம் - சோற் 
றுக்கு மெலிந்தோமாயினும் யாம் சொல்லுக்கு மெலியோம் ; கீழ்ப்பள்ளி 
ஏற்று கிடந்தாய் என்கின்றார் - நீ கீழ்ப்பள்ளியையடைந்து கிடந்தனை என் 
கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - 

( வி - த .) பாற்றல் அழித்தல் ; இது ஈண்டு சருவசம்மாரத்தையும் ; அக 
ரம் உயர்த்தற்பொருளையும் தந்தன . காவிரிக்கரையிலுள்ள திருக்காட்டுப் 
பள்ளித்திருப்பதிக்குத் தலைவரென்றதைக் காட்டில் வசிக்கும் பள்ளிச்சாதிக் 
குத் தலைவரென்றதாகக் கொண்டு , நீ கீழ்ப்பள்ளியேற்றுக் கிடந்தாயன்றோ 
என்கின்றார் என்பது . கீழ்ப்பள்ளி - கீழாகியபள்ளிச்சாதி நிலத்திற்படுக்கை 
எனச் சிலிஷ்டமாதல் காண்க . நிலத்திற்படுக்கை - விரகமேலீட்டால் பஞ்ச 
ணையாதியன விரும்பாது வெறுநிலத்தே சயனித்துக்கிடப்பது . கீழ்ப்பள்ளி 
யேற்றுக்கிடக்கும் நீ ஐயமிடுமினெனத் தோழியரையேவி எம்மை அலக்ஷி 
யம்செய்தற்குரியையோ ? என்று எதிரிழித்தவாறு . 
குருகாரொற்றிவாணர்பலிகொள்ளவகையுண்டோவென்றே 
னொருகாலெடுத்தீண்டுரையென்றாரொருகா லெடுத்துக்காட்டுமென்றேன் 
வருகாவிரிப்பொன்னம்பலத்தேவந்தாற்காட்டுகின்றாம் வீ 
ழிருக .காலுடையாயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) குருகு ஆர் ஒற்றிவாணர் பலிகொள்ள வகை உண்டோ என் 
றேன் - பறவைகள் நிரம்பிய ( சோலையாதிய சூழ்ந்த ) திருவொற்றிவாணரே ! 
நீர் பலிகொள்ள வகையுண்டோ என்றனன் ; ஈண்டு ஒருகால் எடுத்து உரை 
என்றார் - இங்கே ஒரு முறையெடுத்துச்சொல் என்றார் ; ஒருகால் எடுத்துக் 
காட்டு மென்றேன்- ஒருமுறை யெடுத்துக்காட்டு வீரென்றேன் ; வீழ் இரு 


சசு 


க்க 


* 


இங்கிதமாலை யுரை 
கால் உடையாய் -- வீழ்கின்ற இருகாலுடையவளே!; வருகாவிரி பொன்னம் 
பலத்தே வந்தால் காட்டுகின்றாம் என்கின்றார் - பெருகிவரும் காவிரிந்தி 
சூழ்ந்த சிதம்பரத்திலுள்ள கனகசபையின்கண்ணே வந்தால் காட்டுகின்றோம் 
என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி -த .) ஒற்றியில் வாழும் தியாகேசரெனப்படும் நீர் கொடுத்தலொ 
ழிந்து பலிகொள்ளக் காரணமுண்டோ என்பதை இவர் , ஊரிலின்றி ஒற்றி 
வாழ்பவராகிய வுமக்குப் பலியேற்குந் திறமையுண்டோ ? என்றிழித்ததாகக் 
கொண்டு , ( பெண்ணே ! நீ எமதெதிர் ) ஒருகால் பலியேற்று ஏற்கும் வகை 
யைச்சொல் ; எம்மை எடுத்துக்காட்டும் என்பையேல் சபையில்வந்தால் ஒரு 
தூல் எடுத்துக்காட்டுகின்றோம் என்கின்றாரென்பதுகருத்து . பெண்கள் பயி 
லும் ஈண்டு நிர்வாணியாகிப் பலியேற்க முறையுண்டோ ? என்றேனாக , அரை 
யிற் சரிகின்ற உடையையுடையவளே ! இதை இன்னும் ஒருகால் எடுத்துச் 
சொல் , யாம் ஒருகாலெடுத்துக்காட்டவேண்டுமேல் அம்பலத்துக்குவா என் 
கின்றாரெனலுமாம் ; நிர்வாணியாகிய நீயோ ? நம்மை நிர்வாணியென்னத்தக் 
கவள் என்றவாறு . 

இளமையார்ந்த ஒற்றிவாணரெனலுமாம் . இருகால்வீழ் 
உடை - விரகமேலீட்டால் அரையினின்றும் சரிகின்றவுடை . நழுவி இரு 
காலில் வீழ்கின்ற உடையுமாம் . வீழும் அரையையுடையவளே எனலும் 
ஒன்று ; வீழ்தல் - விரும்பல் , அரை - ஈண்டு அல்குல் ; இருகால் அரை . சஎ 
வேலைஞாலம்புகழொற்றிவிளங்குந்தேவரணிகின்ற 
மாலையாதென்றேனயன் மான்மாலையகற்றுமாலையென்றார் 
சோலைமலரன்றேயென்றேன் சோலையே நாந்தொடுப்தென . 
வேலமுறுவல்புரிகின்றாரி துதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) வேலை ஞாலம் புகழ் ஒற்றி விளங்கும் தேவர் .-- கடல்வளைந்த 
உலகுபுகழும் ஒற்றியில் விளங்கும் தேவரே !; அணிகின்ற மாலையாது என் 
றேன் - நீர் அணிகின்ற மாலை என்னவென்றேன் ; அயன் மால் மாலை அகற் 
றும் மாலை என்றார் - பிரமவிட்டுணுக்களின் மயலை அகற்றற்குக் காரணமாகிய 
மாலை என்றனர் ; சோலை மலர் அன்றே என்றேன் - சோலையில் மலர்ந்த மல 
ரல்லவோ ? என்றனன் ; சோலையே நாம்தொடுப்பது என -சோலையையே 
நாம் அணிவது என்று ; ஏல முறுவல் புரிகின்றார் - இணங்க நகை செய்கின் 
றார் , ஏடி சேடி இது என் ? 

து என் ? எ - று . 
( வி -த . ) சிவபெருமானொருவரே அழிவற்ற முதற்பொருளல்லது யாம் 
அன்றெனத்தேர்ந்து தருக்குறாதொழுகற் பொருட்டே பிரம விட்டுணுக்களு 
டைய தலைகளை மாலையாகத் தரித்துள்ளாராகலின் , அயன்மால் மாலை யகற்று 
மாலை எனப்பட்டது . சோலைக்குத் தண்டலை என்னும் பெயருண்மையால் 
அத்தண்டலையே யாம் தரிப்பதென்பார் , சோலையே யாம் தரிப்பதென்றார் . 
தண்டலை - குளிர்ந்த தலைமாலை . மாலை - மயக்கம் 

மயக்கத்தால் 
நேர்ந்த தலைமைத்தன்மையென்க. 


மால் ஐ . 


கூஉ 


திருவருட்பா. 


உயிருளுறைவீர் திருவொற்றியுடையீர்நீரென் மேற்பிடித்த 
வயிரமதனைவிடுமென்றேன் வயிரியலநீமா தேயான் 
செயிரதகற்றுன் முலையிடங்கொள்செல்வனலகாண்டெளியென்றே 
யியல்கொண் முறுவல்புரிகின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) உயிருள் உறைவீர். திரு ஒற்றியுடையீர் நீர் என்மேல் பிடித்த 
வயிரமதனை விடுமென்றேன் - உயிர்கடோறும் வியாபித்து அந்தர்யாமியாய் 
நிற்பவரே ! திருவொற்றியையரே ! நீவிர் என்மேற்கொண்ட வயிரத்தை விடக் 
கடவீர் என்றனன் ; நீ வயிரி அல - நீ கடும்பகைமை யுடையவளுமல்ல ; மா 
தே --பெண்ணே ! ; செயிரது அகற்று உன் முலை இடங்கொள் செல்வன் யாம் 
அல காண் தெளி என்றே - குற்றமற்ற உனது முலையை இடமாகக்கொண்ட 
செல்வனும் யாமல்ல நீ பிரத்தியக்ஷமாக நோக்கு தெளிவாய் என்றே ; இயல் 
கொள் முறுவல் புரிகின்றார் - பண்பமைந்த புன்முறுவலைச் செய்கின்றனர் ; 
ஏடி சேடி இது என் ? எ - று .. 

( வி - த .) எனக்கு அருளாது என்மேற் கொண்டுள்ள கடுஞ்சினத்தை 
விடும் என்றதை , இவர் நீர் பிடித்த வச்சிராயுதத்தை என்மேல் விடும் என்ற 
தாகக் கொண்டு வரயிஞ்செலுத்தற்கு நீ விரோதியுமல்ல ; நாம் வயிரஞ்செ 
லுத்தும் இந்திரனும் அல்ல ; நமதுருவமுதலியவற்றை நன்குநோக்கு ; என் 
வார்த்தையை நம்பு ; என்றபடி . வயிரம் - வயிரமுடைப்பொருள்களின் மீதே 
ஏவப்படுவது ; நீ மலை அசுரராதியர்போல வயிரமுடையையல்லை ; பெண்ணே 
யாகலின் நின்மீது அவ்வயிரம் செலுத்தற்குரிய தன்றென்பது தோன்ற வயி 
ரியல நீ மாதே என்றாரென்க. வயிரமென்பது கடும்பகை வன்மை வச்சிராயு 
தம் என்னும் முப்பொருள்களையும் முலைக்குரிய சுவர்க்கமென்னும் பரியாயப் 
பெயர் ஈண்டுச் சுவர்க்கலோகத்தையும் உணர்த்தின . செயிரது அது பகுதிப் 
பொருள் விகுதி . காண் - முன்னிலை முற்று ; முன்னிலையசையுமாம் . 
தண்காவளஞ்சூழ் திருவொற்றித்தலத்திலமர்ந்தசாமி நுங்கை 
யெண் கார்முகமாப்பொன்னென்றேனிடையிட்டறிதலரிதென்றார் 
மண் காதலிக்குமாடென்றேன் மதிக்குங்கணை வில்லன் றென்றே 
யெண்காணகை செய்தருள்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) தண் காவளம் சூழ் திருவொற்றி .தலத்தில் அமர்ந்த சாமி - 
தண்ணிய சோலைகளும் மற்றும் வளங்களும் சூழ்ந்த திருவொற்றித் தலத் 
தமர்ந்த சாமியே ! ; நும் கை எண் கார்முகம் மா பொன் என்றேன் 
நுமது கையிலுள்ள எண்ணத்தக்க வில் சிறந்த பொன்னல்லவா ? என்ற 
னன் ; இடை இட்டு அறிதல் அரிது என்றார் - ( அதற்கிவர் ) அதனை எடை 
எடுத்து அறிவது அருமையாம் என்றனர் ; மண் காதலிக்கும் மாடு என் 
றேன் - அது உலகத்தவர் விரும்பத்தக்க பொன் என்றனன் ; மதிக்கும் கணை 
வில் அன்று என்றே பெண்ணே ! நீ கூறியது மதிக்கத்தக்க கணையே 
யன்றி வில்லல்லவே என்று ; எண் காண் நகை செய்தருள்கின்றார் --எண்ண 
மறியத்தக்க நகையினைச் செய்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று : 


சக 


இங்கிதமாலை யுரை . 


( வி - த .) எடை என்பது இடையென மரீஇயது . எடையெனப் பாடங் 
கொள்ளினு மிழுக்காது ; எடுக்கப்படுவது எடை . யான் மகத்தாகிய பொன் 
னென்றதை ஒருமாவென்னும் அளவினதாகிய பொன்னென்றதாகக் கொ 
ண்டு , அது பெரியதொரு மலையேயாகலின் , நிறுத்து அளவிடுதலரிதென 
வும் , அக்கார்முகம் உலகர் விரும்பும் உயர்பொன்னென்றதை மத்திய சங் 
காரகாலத்தில் இவ்வுலகையுண்டு தனக்குளொடுக்கும் மால்விடையென்றதா 
கக்கொண்டு , அம்மாடு நமது கணையேயன்றி வில்லன்றெனவுங் கூறாநின் 
றாரென்பது , மா என்பது காலென்னும் சிற்றெண்ணின் அளவில் ஐந்தில் 


செய்காண்வளஞ்சூழொற்றியுளீர் திருமான் முதன் முத்தேவர்கட்கு 
மைகாணீரென்றேனிதன் மேலணங்கேயேழடைதியென்றார் 
மெய்காண துதானென்னென்றேன் விளங்குஞ்சுட்டுப்பெயரென்றே 
பெய்காணுறவேநகைக்கின்றாரி துதான்சேடியென்னேடீ . 

(உள் .) செய் காண் வளஞ்சூழ் ஒற்றியுளீர் திருமால் முதல் முத்தேவர் 
கட்கும் நீர் ஐ என்றேன் - வயல்கள் தோன்றப்பெற்ற வளஞ்சூழ்ந்த ஒற்றி 
யுள்ளவரே விஷ்ணுமூர்த்தி முதலிய முத்தேவர்கட்கும் நீர் தலைவரன்றோ என் 
றனன் ; அணங்கே இதன் மேல் நீ ஏழ் அடைதி என்றார் - பெண்ணே ! நீ 
கூறிய இதற்குமேல் ஏழ் அடைந்திருக்கின்றாம் என்றனர் ; மெய் அது என் 
என்றேன் - மெய்தான் அது யாது தெரியச்சொல்லும் என்றனன் ; விளங் 
கும் சுட்டுப்பெயரென்றே எய் காணுறவே நகைக்கின்றார் ( நீ கூறியது ) 
விளங்கத்தக்க சுட்டுப்பெயரென்று கூறி யாவரும்காணும்படி சிரிக்கின்ற 
னர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - து . ) முத்தேவர் - ஈண்டுத்திருமால் பிரமன் இந்திரன் . காண் 
தான் - அசைகள் . எய்த்தல் - அறிதல் . யாம் ஒரு ஐ , நீ ஏழ் ஐயாயிருக்கின் 
றாயென்னு நயந்தோன்ற ஏழடைதியென்றபடி . ஏழ் ஐ - ஏழை ( பேதை .) 
அடைதியென்பதன் இகரம் நிகழ்காலங்குறித்தது . அதுவென்று சுட்டியது 
யாது ? கூறும் என்று வினாவ , இவர் அதுவென்பது யாதென்று வினாவியதா 
கக்கொண்டு அது சுட்டுப்பெயரென்று விடைகூறி , நீ ஏழையாதலால் , ஈத 
றிந்திலையென்று நகைக்கின்றாரென்பது . 
விண்டு வணங்குமொற்றியுளீர்மென் பூவிருந்தும்வன் பூவில் 
வண்டு விழுந்ததென்றேனெம்மலர்க்கைவண்டும் விழுந்ததென்றார் 
தொண்டர்க்கருள்வீர்மிகவென்றேன் றோகாய்நாமே தொண்டனென 
வெண்டங்குறவே நகைக்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) விண்டு வணங்கும் ஒற்றியுளீர் - விஷ்ணுமூர்த்தி வணங்கும் ஒற் 
றியிலுள்ளவரே ! ; வண்டு மென்பூ இருந்தும் வன் பூவில் விழுந்தது என் 
மேன் - வளையலானது மெல்லிய பூப்போலுங் கரத்திலிருந்தும் வலிய பூவில் 


திருவருட்பா , 


விழுந்தது ( என்சேய்வேன் ) என்றனன் ; எம் மலர்க்கை வண்டும் விழுந்தது 
என்றார் - எமது மலர்க்கையிலிருந்த வண்டும் பூமியில் விழுந்ததுதான் என் 
றார் ; தொண்டர்க்கு மிக அருள்வீர் என்றேன் - நீர் அடியர்கட்கு மிக அரு 
ளும் வள்ளல் என்றனன் ; தோகாய் நாமே தொண்டன் என எண் தங்கு 
றவே நகைக்கின்றார் - தோகைபோல்வாளே ! நாமே தொண்டன் என்று 
யாவர்க்கும் மதிப்பமைய நகைசெய்கின்றார் ; ஏடி சேடி இது என் ? எ - று .. 

( வி - த . ) பூவிற்சிறந்ததாகலின் பூவென்றது ஈண்டுத் தாமரைப்பூவைச் 
சுட்டி நின்றது . மலரிலிருத்தற்குரியனவாகலின், இதுவும் சங்கு வண்டென் 
பதுதோன்ற வண்டு விழுந்ததெனவும் , திருமாலாகிய அம்பு தலத்திற் சய 
னித்தல் பற்றித் தலசயனமெனவே ஓர்தலமு முண்டென்பது தோன்ற மலர்க் 
கைவண்டும் விழுந்ததெனவும் , தொண்டனென்பதற்குப் பழையோனென்ப 
தும் ஒருபொருளாகலின் யாமே அநாதியரென்பார் , நாமே தொண்டனெ 
னவும் கூறியபடி . அன்றி , ஏற்கவந்தமையின் நாமே தொண்டனாயினோ 
மெனலும் ஒன்று . வண்டு - சங்கு , கைவளை , அம்பு . விழுதல் - வீழ்தல், சய 
னித்தல் . தலசயனம் - திருக்கடன் மல்லை ( மாவலிபுரம் . ) 


மட்டார்மலர்க்காபொற்றியுளீர் மதிக்குங்கலைமேல்விழுமென்றே 
னெட்டாமெழுத்தையெடுத்ததுநா மிசைத்தேமென்றாரெட்டாக 
வுட்டாவுறுமவ்வெழுத்தறியவுரைப்பீரென்றேனந்தணரூர்க் 
கிட்டார்நாமமென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) மட்டு ஆர் மலர் கா ஒற்றியுளீர் மதிக்கும் கலைமேல் விழும் 
என்றேன் - தேனார்ந்த மலர் நிறைந்த சோலைகளையுடைய ஒற்றியிலுள்ளவரே ! 
மதிக்கத்தக்க தமது வஸ்திரம் மேல்விழும் ( ஆகையால் ஒற்றியிரும் ) என்ற 
னன் ; எட்டாம் எழுத்தை எடுத்தது நாம் இசைத்தேம் என்றார் - பெண் 
ணே ! எட்டென்னும் எண்ணைக்குறிக்கும் எழுத்தை இப்பொழுதே எடுத்துக் 
கொண்டது நாம் சொல்லினோம் ( அறிவாய் ) என்றனர் ; எட்டு ஆக உள் தாவு 
றும் அவ்வெழுத்து அறிய உரைப்பீர் என்றேன் - எட்டென்னும் எண்ணைக் 
குறிப்பதாக உமதுளத்திற்கொண்ட அவ்வெழுத்தை யானறிய உரைத்தருளு 
வீர் என்றனன் ; அந்தணர் ஊர்க்கு இட்டு ஆர் நாமம் என்கின்றார் - பிராம 
ணர்களுடைய ஊருக்கு இட்டு வழங்கும் பெயரே என்கின்றனர் ; ஏடி சேடி 
து என் ? எ - று . 

( வி - த .) கலை மேல்விழுமெனத் தலைவி பெருமான் கலையைச் சுட்டிக் கூறி 
னாளாகப் பெருமான் நின் கலை மேல்விழுவதன்று ; இப்பொழுதே அவிழுகின் 
றது காத்துக்கொள் என்று எதிரியம்பியவாறு . விழும் என்பதின் மேல் எட்டு 
என்னும் எண்ணைக்குறிக்கும் அகரம் சேர்க்கில் , அவிழும் என்றாதலையுணர்க . 
அதையுணராது மயங்கினாட்கு அந்தணரூர்க்கு இட்டார் நாமமாகிய அகரம் 
என்று குறிப்பித்ததாம் . அகரம் - அக்கிரகாரம் , 


இங்கிதமாலை யுரை . 


கூரு 


ஒற்றிநகரீர்மனவசிதானுடையார்க்கருள்வீர்நீரென்றேன் 
பற்றியிறுதிதொடங்கியதுபயிலுமவர்க்கேயருள்வதென்றார் 
மற்றி துணர்கிலேனென்றேன்வருந்தேலுள்ளவன்மையெலா 
மெற்றிலுணர்தியென்கின்றாரி துதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) ஒற்றி நகரீர் நீர் மநவ்சிதான் உடையார்க்கு அருள்வீர் என் 
றேன் - ஒற்றி நகரத்தரே ! நீர் மனவசியமுடைய யோகிகட்கே அருளவல் 
- லீர் என்றேன் ; இறுதிபற்றி தொடங்கி அதுபயிலும் அவர்க்கே அருள்வது 
என்றார் - நீ சொன்னதைக் கடையை முதலாகக்கொண்டு தொடங்கி உச்சரிப் 
பவருக்கே நாம் அருள்வது என்றனர் ; இது உணர்கிலேன் என்றேன் - இது 
யான் தெரிந்திலேன் என்றனன் ; வருந்தேல் உள்ள வல் மை எல்லாம் எற்றில் 
உணர்தி என்கின்றார் - வருந்தாதே (உனக்கு ) உள்ள வலிய அஞ்ஞா 
னங்களெல்லாம் அகற்றுவையேல் உணர்வாய் என்கின்றனர் ; ஏடி சேடி இது 
என் ? எ - று . 

( வி - த .) மற்று - அசை . மநவசி என்பதை இறுதிதொடங்கிப் பயிலல் 
சிவநம : என்றுசெபித்தல். (சிவநம : - சிவமேவந்தனம் ) என்னும் பொருட்டு . 
வான்றோய்பொழிற்சூழொற்றியுளீர்வருந்தாதணைவேனோவென்றே 
னூன்றோயுடற்கென்றார் தெரியவுரைப்பீரென்றேனோவிதுதான் 
சான்றோருமதுமரபோர்ந்து தரித்தபெயர்க்குத் தகாதென்றே 
யேன்றோர் மொழிதந்தருள்கின்றாரி துதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) வான் தோய் பொழில்சூழ் ஒற்றியுளீர் வருந்தாது அணைவே 
என்றேன் - வானளவு ஓங்கிய சோலைசூழ்ந்த ஒற்றிவாணரே ! ( மன்மதன் 
வாட்ட ) வருந்தாது உம்மைச்சேருவனோ? என்றனன்.; ஊன் தோய் உடற் 
கென்றார்- ( அது ) மாமிசப்பற்றுடைய உடலுக்கேயன்றி உயிர்க்குப்பயனில்லை 
என்றனர் ; தெரிய உரைப்பீர் என்றேன்- நீர் கூறுவதை விளங்கக்கூறுவீர் 
என்றனன் ; " ஓ இதுதான் . சான்றோர் உமது மரபு ஓர்ந்து தரித்த பெயர்க்கு 
தகாது என்றே -- ஓ ஓ ! இது அறிஞர் உமது மரபையுணர்ந்து உமக்குச் சூட் 
டிய பெயருக்குத் தக்கதன்றே என்று ; ஏன்று ஓர்மொழி தந்தருள்கின் 
றார் - மேற்கொண்டு ஒருமொழியைத் தந்தருள்கின்றனர் ; ஏடி சேடி இது 
என் ? எ - று . 

( வி - கு . ) வரும் தாது அணைவேனோ ? என்றதற்கு வளரும் பொன்னணி 
பூணப்பெறுவேனோ ? என்றதாகக்கொண்டு அப்பூண் உயிர்க்குரித்தன்று , 
ஊன்றோயுடற்குரித்தென்றாரென்றும் , சத்ததாதுக்கள் முதலியன அணைவு 
ஏனோ ? என்றதாகக்கொண்டு உடலோடுங்கூடி வாழ்தற்கென்றாரென்றும் , 
தெரியக் கூறுவீரென்றதற்கு இங்ஙனம் மீட்டுமீட்டும் கேட்டல் உமதியல் 
பறிந்திட்ட பெண்ணாதிய பெயர்க்குத் தகாதென்றாரென்றும் கூறியவாறு , 
தாது வாசனைப்பொடியாதியவெனலும் , வலிய பூணாதியன தாங்கப்பெறு 


ன 


கூசா 

திருவருட்பா. 
தல் நுமது மென்மையுணர்ந்தே இடப்பட்ட மெல்லியரென்னும் பெயாக் 
குத் தகாதென்று கூறினாரெனலும் ஒன்று . 
தீதுதவிர்க்குமொற்றியுளீர்செல்லலறுப்பதென்றென்றே 
னீதுநமக்குத்தெரிந்ததென்றாரிறையாமோ விங்கிதுவென்றே 
னோதுமடியார்மனக்கங்குலோட்டுநாமேயுணரன்றி 
யேதுமிறையன்றென் கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) தீது தவிர்க்கும் ஒற்றியுளீர் செல்லல் அறுப்பது என்று என் 
றேன் - தீமைகளை அடியர்க்கு அகற்றும் ஒற்றிவாணரே! எமது துன்பத்தை 
அகற்றுவது என்றோ என்றனன் ; ஈது நமக்கு தெரிந்தது என்றார் - இது 
நமக்குத் தெரிந்த விஷயமே என்றனர் ; இங்கிது இறை ஆமோ என்றேன் 
இது உத்திரமாகுமா ? என்றனன் ; ஓதும் அடியார் மனக்கங்குல் ஓட்டும் 
இறை நாமே உணர் அன்றி ஏதும் அன்று என்கின்றார் - துதிக்கும் நமது 
அடியர்களுடைய மனவிருட்டை ஓட்டத்தக்க இறைவா நாமே உணருவா 
யாக நாமன்றி மற்றெப்பொருளும் (இறை ) அன்று என்கின்றார் , ஏடி சேடி 
இது என் ? எ - று . 

( வி - து .) செல்லல் அறுப்பது என்று என்றதை , செல்லாநின்ற அல்லை 
யறுப்பது சூரியனென்றதாகவும் ; இது பதிலுத்தரமாமோ ? வென்றதை , இச் 
சூரியன் கடவுளாமோ ? என்றதாகவுங் கொண்டு , இங்ஙனம் மாறுபட இசை 
க்கின்றாரென்பது . அல் - இருள் . என்று - எந்நாள் , சூரியன் . இறை - ஒரு 
வர் மொழிக்குப்பதிலாக இறுக்கப்படுவதாகியவிடை , தலைமை . 
ஒண்கைமழுவோடனலுடையீரொற்றி நகாவா ழுத்தமர் நீர் 
வண்கையொருமைநாதரென்றேன்வண்கைப்பன்ன மநாதரென்றா 
ரெண் கண்டங்காவதிசயங்காணென்றேனபொருளன் றிவையதற்கென் 
றெண்சொன்மணிதந்தருள்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) ஒள் கை மழு ஓடு அனல் உடையீர் ஒற்றி நகர்வாழ் உத்த 
மர் ஒள்ளிய கரத்தில் மழுவும் ஓடும் அனலும் உடையவரே ! ஒற்றிநகர்வா 
மும் உத்தமரே ! ; நீர் வண்கை ஒருமை நாதர் என்றேன் - நீர் வளந்தருங் 
கரத்தையுடைய ஒற்றுமைத்தலைவர் என்றனன் ; வண் பன்மை கை நாதர் 
என்றார் -- ( அதற்கிவர் ) வளவிய பலகையுடைய நாதரென்றனர் ; எண்கண் 
அடங்கா அதிசயம் என்றேன் எண்ணத்தில் அடங்காத அதிசயம் இது 
என்றனன் ; அதற்கு இவை பொருள் அன்று என்று - நீ சொல்லுமில 
அதற்கு அருத்தம் அல்லவே என்று ; எண் மணி சொல் தந்தருள்கின்றார் 
மதிக்கத்தக்க மாணிக்கம் போலும் சொற்களைத் தருகின்றனர் ; ஏடி சேடி 
து என் ? எ - று . 


(ருகூ 


( வி.த.) மழுவோடு அனலு முடையீர் என்றதும் ஒன்று . வண்மை 
என்பதில் மையீறு கெட்டது , எண் - கணக்குமாம் . அடங்கா ஈறுகெட்ட 


இங்கிதமாலை யுரை 


நள் 


எதிர்மறைப் பெயரெச்சம் . காண் - அசை . ஒருமையென்பதற்கு ஒன்றே 
னப்பொருள் கொண்டு இறைவர் யாம் ஒருகையுடையம் அல்லேம் , பலகை 
யுடையேம் என்பார் போன்று , அத்தலத்தில் தமக்கு வழங்கும் பலகைநாத 
ரென்னுந் திருநாமத்தை விளக்கியவாறு . பதர்போலப் பரிகரிக்கத்தக்கன 
வன்று ; நென்மணிபோலப் போற்றத்தக்கனவென்பது தோன்றச் சொன்மணி 
யெனப் பட்டதெனலுமாம் . சொல் - நெல் . 

ரு எ 
ஒருவரெனவாழொற்றியுளீருமக்கம்மனையுண்டோவென்றே 
னிருவரொருபேருடையவர்காணென்றாரென்னென்றேனெம்பேர் 
மருவுமீறற்றயலகரம்வயங்குமிகரமானதென்றே 
யிருவுமொழிதந்தருள்கின்றாரி துதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) வாழ் ஒற்றி ஒருவர் என உள்ளீர் - வாழ்கின்ற ஒற்றிப்பதியிலே 
ஒப்பற்றவரென வீற்றிருப்பவரே ; உமக்கு அம்மனை உண்டோ என்றேன் - 
உமக்கு நற்றாய் உண்டோ ? என்றனன் ; ஒருபேருடையவர் இருவர் என் 
றார் -- ஒரேபெயரையுடையவர் இருவருண்டென்றனர் ; என் என்றேன் 
அப்பெயா யாது என்றனன் ; வயங்கும் எம்பேர் மருவும் ஈறு அற்று அய 
லகரம் இகரமானது என்றே- விளங்கும் எமது பேரில் இறுதிபோய் அய 
லெழுத்து இகரமானபெயரோ என்று ; இருவும் மொழிதந்தருள்கின்றார் 
உள்ளத்தில் பதிக்கத்தக்கதொரு மொழியைச் சொல்கின்றனர் ; ஏடி சேடி 
து என் ? எ - று . 

( வி -க . ) காண் - அசை . தாயுண்டோ ? என்றதை , அழகிய மனையுண் 
டோ ? என்றதாகக்கொண்டு இங்ஙனம் கூறியபடி . எம்பேரென்றது சங் 
கரனென்னு மொழியை. இதன் ஈற்று னகரங்கெட்டு அயலகரம் இகரமாகி 
யது சங்கரியென்னு மொழி . இது சம் கரி யெனவும் , சங்கு அரி யெனவும் 
பிரிவுப்பட்டு முறையே சுகத்தைச்செய்யும் உமாதேவியையும் , பாஞ்சஜந்ய 
மென்னும் சங்கையுடைய திருமாலையும் உணர்த்திற்று . திருமாலும் ஓர் சத்தி 
யாதலை மகாசாத்தாவின் உதிப்புக்குக் காரணமாக அவர் கொண்ட மோகினி 
வடிவத்தானும் தெளிக . 

ருஅ 
பேராரொற்றியீரும்மைப் பெற்றாரெவரென்றேனவர்தம் 
மேரார்பெயரின் முன்பினிரண்டிரண்டாமெழுத்தாரென்றாரென் 
னேராயுரைப்பீறென்றேனீநெஞ்சநெகிழ்ந்தாலுரைப்பாமென் 
றேராயுரைசெய்தருள்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) பேர் ஆர் ஒற்றியீர் உம்மை பெற்றார் எவர் என்றேன் - பெரு 
மை நிரம்பிய திருவொற்றிவாணரே ! உம்மைப் பெற்றவர் யாவர் என்றனன் ; 
அவர் . நம் ஏர்.ஆர் பெயரின் முன் இரண்டு எழுத்து பின் இரண்டு ஆம் 
எழுத்தார் என்றார் - நம்மைப் பெற்றவர் நமது அழகமைந்த பெயரின் முற் 
பட்டு நின்ற ஈரெழுத்து ( தமதெழுத்திற்கும் ) பிற்பட்டு நிற்கும் ஈரெழுத்தா 
கப்பெற்றவர் என்றனர் ; என் நேராய் உரைப்பீர் என்றேன் - நீர் கூறுவ 
தென்னை ? இதனைச் ( செம்பொருள்படச் ) செப்புவீர் என்றனன் , நீ நெஞ் 


திருவருட்பா. 


ருக 


சம் நெகிழ்ந்தால் உரைப்பாம் என்று ஏராய் உரைசெய்து அருள்கின்றார் - 
நீமனமுருகும் அப்பருவம் பெற்றால் அறைவோமென்று சிறக்க உரைத்த 
ருள்கின்றார் ; எடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) ஈன்றார் யாரென்றதை உம்மையடைந்தார் யாரென்றதாகக் 
கொண்டு இவ்வாறு இசைக்கின்றார் என்பது . நம்பெயரென்றது சிவவென் 
னும்பெயர் . அதன் முன்னின்ற ஈரெழுத்து நம என்பன . இவ்விரண்டும் ஆன் 
மவெழுத்திற்கும் பின்னாதலாவது - நமசிவ எனநின்றவை சிவயநமவென 
மாறிநிற்றல் . இவ்வைந்தெழுத்தும் முறையே சிவம் - சத்தி - ஆன்மா - திரோ 
தம் - மலமென்னும் ஐம்பொருள் குறிப்பனவாய்ச் சிவன் பொருட்டு வணக்கம் 
என்னும் அர்த்தத்தையுங்கொண்டு சூக்குமபஞ்சாக்கரமென விளங்கி , ஆன் 
மாக்களுக்குப் பரிபாகம் வருமளவும் திரோதமும் மலமும் முற்பட்டும் , பரி 
பாகம் வந்தவழிச் சிவமுஞ் சத்தியும் முற்பட்டுநிற்கத் தாம் அவ்வான்மாக்க 
ளுக்குப் பிற்பட்டும் நிற்குநிலைமையாதியவற்றை யுணர்த்தும் மூலமந்திரமா 
தல்பற்றி , இது பரிபாகிகட்கே உரைக்கப்படுவதென்பார் , நெஞ்சநெகிழ்ந்தால் 
உரைப்பாம் என்றார் . இதன்றிறம் விரிக்கிற் பெருகும் . 
தளிநான் மறையீரொற்றிநகர் தழைக்கவாழ்வீர்தனிஞான 
வொளிநாவாசையைந்தெழுத்தாலுவரிகடத்தினீரென்றேன் 
களிநாவலனையீரெழுத்தாற்கடலின் வீழ்த்தினேமென்றே 
யெளியேற்குவப்பின் மொழிகின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) நால் மறை தளியீர் ஒற்றிநகர் தழைக்க வாழ்வீர் - நான்கு 
வேதங்களாகிய கோயிலையுடையவரே ! ஒற்றிநகரில் உலகமுய்ய வாழ்பவ 
ரே ! ) தனி ஞான ஒளி நாவாசை ஐந்தெழுத்தால் உவரி கடத்தினீர் என் 
றேன் - ஒப்பற்ற ஞான தீபரான திருநாவுக்கரசுநாயனாரை ஐந்தெழுத்தின் 
உச்சரிப்பால் கடலைக்கடப்பித்துக் கரையேற்றினீர் என்றனன் ; களிநாவலனை 
ஈரெழுத்தால் கடலில் வீழ்த்தினேம் என்றே - களிப்பினையுடைய நம்பியா 
ரூரனென்னும் ஒருநாவலனை ( நாம் ) இரண்டெழுத்தினாலே கடலில் அமிழ்த் 
தினேம் என்று ; எளியேற்கு உவப்பின் மொழிகின்றார் பேதையாகிய 
எனக்கு உவப்பினோர் கூறுகின்றார் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த . ) அரசு என்றதற்கு இணங்க நாவல் என்றதும் , பரவைக் கரை 
யேற்றினீர் என்றதற்கிணங்கப் பரவையிலமிழ்த்தினேம் என்றதும் நயம் . 
ஈரெழுத்து - இரண்டெழுத்தாகிய தூது, பரவையென்னும் பரியாயப்பெய 
ரொற்றுமைகோக்கிக் கடலில் வீழ்த்தினேம் என்றது . வீழ்த்தல் - அந்நாச்சி 
யாரது சுகோததியின் மூழ்குவித்தல் . ஐந்தெழுத்து - பஞ்சாக்கரம் . 
ஓமூன்றுளத்தீரொற்றியுளீருற்றோர்க்களிப்பீரோவென்றேன் 
றாமூன்றென் பார்க்கயன் மூன்றுந்தருவேமென்றாரம்மமிகத் 
தேமூன்றின நும்மொழியென்றேன் செவ்வாயுறுமுன்னகையென்றே 
யே மூன்றுறவோகைக்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ 


கா 


இங்கிதமாலை யுரை . 


காக 


( ஈ - ள் . ) ஓம் ஊன்று உளத்தீர் ஒற்றியுளீர் உற்றோர்க்கு அளிப்பீரோ 
என்றேன் - பிரணவத்தைப் பதித்துத் தியானிக்கும் ( அன்பர்களுடைய ) உள் 
ளத்தை இடமாக உடையவரே ! ஒற்றிக்கரரே ! உம்மையடைந்தோர்க்கு ( நீர் 
தியாகேச ராதலால் வேண்டியது வரையாது ) அளிப்பீரோ ? என்றனன் 
தா மூன்று என்பார்க்கு அயல் மூன்றும் தருவேம் என்றார் - தாமூன்று 
என்பவர்க்குத் தாகாரத்துக்கு அயலிலுள்ளது மூன்றுந்தருவேம் என்றார் ; 
அம்ம மிக தேம் ஊன்றின நும்மொழி என்றேன்- அம்ம மிகவும் இனிப் 
புடையது உமது மொழி என்றனன் ; செவ்வாய் உறும் உன் நகை என்றே 
ஏம் ஊன்றுறவே நகைக்கின்றார் - ( அதற்கிவர் ) தேமூன்றின என்பது செவ் 
விய வாயிலுள்ள உன் நகைகளே என்று கூறி இன்பம் தங்கும்படி நகைசெய் 
கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வீ - த .) தாமூன்று- தா தா தா ( முத்தா.) தாவுக்கு அயல் மூன்று - தி திதி 
( முத்தி .) தேமூன்று தே தே தே ( முத்தே ) ஆம் . முத்தா என்று ஒருகால் 
விளிப்பார்க்கு முத்தி தருவோம் என்றும் ; இனிமைபதிந்தனவெனப் பொ 
ருள்படத் தேமூன்றின வென்றதற்கு முத்தேயெனப் பொருள் கொண்டு , 
முத்து எம்மொழியன்று நின்பற்களென்று கூறுகின்றார் என்பது கருத்து . 
தா தா தா வென்பதற்கு தாதா ( வே ) தா எனவும் ; ஏ மூன்று என்பதற்கு 
ஏ , ஏஏ , என்னும் இகழ்ச்சிக்குறிப்பெனவும் கோடலும் ஒன்று . 
மன்னிவிளங்குமொற்றியுளீர்மடவாரிரக்கும் வகையதுதான் 
முன்னிலொருதாவாமென்றேன் முத்தாவெனலேமுறையென்றா 
ரென்னிலிது தானையமென்றேனெமக்குந்தெரியுமெனத்திருவா 
யின்னலமுதமுகுக்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( உ - ள் . ) மன்னி விளங்கும் ஒற்றியுளீர் மடவார் இரக்கும் வகையது 
முன்னில் ஒரு தாவு ஆம் என்றேன் - நிலைத்துவிளங்கும் ஒற்றிப்பதியீரே ! 
பெண்கள் உம்மை யாசிக்கும் வகையைப்பற்றி யோசிக்கில் அது ஒருபற் 
றுக்கோடேயாகும் என்றனன் , முத்தா எனலே முறை என்றா- ( அதற் 
கிவர் ) முக்குற்றமென்று கூறலே முறைமை என்றனர் ; என்னில் இது 
ஐயம் என்றேன் - இப்படி குறிப்பிற்கூறில் இது சந்தேகத்திற் கிடமாகிறது 
என்றனன் ; எமக்கும் தெரியும் என திருவாயில் நல் அமுதம் உகுக்கின்றார் - 
எமக்கும் ( நீ கூறியது ) தெரியுமெனத் திருவாயினின்று நல்ல அமுதத்தைச் 
சொரிகின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) மடவார் அறிவீனர் , இளம்பெண்கள் . தான் இரண்டும் 
அசைகள் . பெண்களிரப்பது தமக்கு ஒருபற்றுக்கோடே என்றேனாக ; இவர் 
ஒருதா காமமென்னும் ஒரு குற்றமெனக்கொண்டு , காமம் சித்தியாதவழி 
வெகுளியும் , அதுபற்றி மயக்கமும் உண்டாவது திண்ணமாகலின் , முக்குற் 
றமெனலே முறையென்றா ரென்றும் ; குறிப்பொன்றுகிடக்க மற்றொன்று 
நீர் கூறுவது ஐயத்திற் கிடமாகின்றது என்றேனாக , என்னுடைய வீடு இது 


திருவருட்பா 
தான் பிக்ஷைவேண்டுமென்று யான் பிக்ஷையாசித்ததாகக்கொண்டு 
நின் வீடென்பது எமக்குத்தெரியுமெனக்கூறி, எனது திருவாயிலில் ( தாம் 
கொணர்ந்த ) நல்ல அமுதத்தைச் சொரிகின்றார் என்றும் கூறியபடி . இங்க 
னம் கொள்ளுங்கால் வாயிலில் என ஏழனுருபு விரித்துக்கொள்க . எனதில் 
இதுதான் , ஐயம் ஏற்றுக்கொள்ளும் , என்று கூறத்தொடங்கிய என்வாக் 
கிய முடியுமுன் இவர் இது எமக்குத்தெரியுமெனத் திருவாயினின்றும் நல்ல 
அமுதம் போலும் சொற்களைச் சொரிகின்றார் எனலுமாம் . இன்னல் அமுதமெ 
னப்பிரித்துத் துன்பத்தை விளைக்கும் அமுதமொழியெனினு மியையும் , சுஉ 
வளஞ்சேரொற்றியீரெனக்கு மாலையணிவீரோ வென்றேன் 
குளஞ்சேர்மொழிப்பெண்பாவாய் நின்கோலமனைக்கணாமகிழ்வா 
லுளஞ்சேர்ந்தடைந்தபோதேநின்னுளத்திலணிந்தேமுணரென்றே 
யிளஞ்சேர்நகைசெய்தருள்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) வளம்சேர் ஒற்றியீர் எனக்கு மாலை அணிவி மமன் --- 
சகல வளங்களும் திரண்ட ஒற்றிவாணரே ! எனக்கு உமது மணமாலையை 
அணிவீரோ ? என்றனன் ; குளம்சேர் மொழி பெண் பாவாய் நின்கோல 
மனைக்கண் - வெல்லம் போலும் மொழியையுடைய பெண்பதுமை போல்பவ 
ளே ! நினது அழகிய இல்லத்தின்கண் ; நாம் மகிழ்வால் உளம் சேர்ந்து 
அடைந்தபோதே -யாம் உவகையோடு உள்ள மொத்து வந்து சேர்ந்தபோ 

நின் உளத்தில் அணிந்தேம் உணர் என்றே - நினது உள்ளத்திலே 
யே ( அம்மாலையை ) ச் சூடினேம் உணரக்கடவாயென்று ; இளமை சேர் நகை 
செய்தருளுகின்றார் - இளமையான நகையினைச் ( புன்முறுவலை ) செய்கின்ற 
னர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - து . ) நாம் மாலையை புறத்தில் பிறரறிய அணிதற்குமுன் , அகத்திலே 
யே அணிந்தனம் என்றபடி . மால் - விரகமயக்கு . " சீர்நகை என்பதும் பாடம் . 
வீற்றாரொற்றிநகரமர்ந்தீரவிளங்குமலரேவிளம்பு நெடு 
மாற்றாரென்றேனிலைகாணெம்மாலைமுடிமேற்பாரென்றார் 
சாற்றாச்சல்மேயீதென்றேன் சடையின் முடிமேலன்றென்றே 
யேற்றாதரவான்மொழிகின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ.ள். ) வீற்று ஆர் ஒற்றிநகர் அமர்ந்தீர் விளங்கும் அலரே விளம்பும் 
நெடுமாற்றார் என்றேன்- தனிமையார்ந்த ஒற்றிநகர் அமர்வீரே ! ( உம்மைக் 
காமித்தமை காரணமாகப் ) பரவப்பெற்ற அலர்மொழிகளே என்னையிழித் 
தியம்பும் பகைவர்களாய் அமைந்தன என்றனன் ; எம்மாலை இலை முடிமேற் 
பார் என்றார் - (பெண்ணே ) எமதுமாலை இலைவடிவே அதனை முடிமேல் 
நோக்குக என்றனர் ; சாற்றா சலமே ஈது என்றேன் சொல்லப்படாத 
பொய்யே இது என்றனன் ; சடையில் முடிமேல் அன்று என்றே ஏற்று 
ஆதரவால் மொழிகின்றார் - நீ கூறியது சடையிலுள்ளது முடிமேலது அன் 
றென்று எதிராக ஆதரவோடு சொல்கின்றனர் ; எடி பேசடி இது என் ? எ - று , 


தே ; 


கூச 


இங்கிதமாலை யுரை . 
( வி - த . ) காண் - அசை . உம்மைப்பற்றி நிகழ்ந்த அலரே பகைவராயின 
என்றதை , உம்முடைய மலர் மாலையே எனக்கு மாலைவிளக்குமாலையாயின 
என்றதாகக்கொண்டு எனது மாலை அலரன்று , வில்வபத்திரமுதலிய இலைக 
ளாற் சமைந்தது என்றும் , யான் கூறாததைக் கூறியதாகக்கொண்டு கூறலின் , 
இது கூறப்படாத பொய்யே என்றேனாக ; ஜலமென்பதை நீரெனக்கொண்டு 
அது சடையது , முடியது அன்றென்றும் கூறாநின்றாரென்பது . அலர் - பழி 
மொழி , மலர் . மால்தார் - மாலைவிளக்குத்தார் , பெருமை பெற்றதாருமாம் . 
சலம் . பொய் , நீர் . 
புயப்பாலொற்றியீரச்சம்போமோவென்றேனாமென்றார் 
வயப்பாவலருக்கிறையானீர்வஞ்சிப்பாவிங்குரைத்ததென்றேன் 
வியப்பா நகையப்பாவெனும்பாவெண்பாகலிப்பாவுரைத்துமென்றே 
யியற்பான்மொழித்ந்தருள்கின்றாரி துதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) ஒற்றியீர் அச்சம் புயப்பால் போமோ என்றேன் - ஒற்றிப்பதி 
யீர் ) காமனால் விளைந்த எனது அச்சம் உமது புயத்தின்கண் ( அணைத்தலால் ) 
நீங்குமோ என்றனன் ; ஆம் என்றார் -ஆம் என்று கூறினர் ; வய்ம் பாவலருக்கு 
இறை ஆனீர் வஞ்சிப்பா இங்குரைத்தது என்றேன் - வெற்றியையுடைய கவி 
களுக்கு இறையானவரே ! ( அடியாளிடம் ) நீர் கூறியது வஞ்சிப்பாவே என்ற 
னன் ; வியப்பு ஆ நகை அப்பா எனும்பா வெண்டா கலிப்பா உரைத்தும் என் 
றே- ( நாம் வஞ்சிப்பாமட்டுமன்று ) ஆசிரியப்பாவெனும் பாவும் வெண்டாவும் 
கலிப்பாவும் உரைத்துள்ளோம் என்று ; இயல்பால் மொழிதந்து அருள்கின் 
றார் - இலக்கணப் பகுதியமைந்த மொழியைக்கூறுகின்றார் ; ஏடி சேடி இது 
என் ? எ.று. 

( வி - த .) போமெனவும் ஆமெனவும் இருபொருள்படும்படி ஆமென்று 
ரைத்தாராகலால் , தலைவி இது பொருள்விளங்காதபடி இங்குவஞ்சிப்பு ஆக 
உரைத்தது என்றுகூறலும் , தலைவர் நீர் உரைத்தது வஞ்சியெனும்டா என்ற 
தாகக்கொண்டு , ( பெண்ணே ! நீ கூறியது ) வியப்பு ; இதுமட்டோ ? ஏனைப்பாக் 
களும் சங்கப்புலவராய் அமர்ந்து இசைத்துள்ளோம் என்றாரென்பது கருத்து . 
பாவலர் - சங்கப்புலவர் . வஞ்சிப்பாவென்பது வஞ்சிப்பு ஆக , உஞ்சியென்னும் 
பாஎன்றும் ; ஆகையப்பாவென்பது ஆயாவரும் படைக்கும் அப்டா , ஆசிரிய 
மெனும்பா என்றும் ; இங்ஙனமே வெண்பாவென்பது அறியாமைப்பா வெள் 
ளையெனும்டா வென்றும் ; கலிப்பா என்பது வஞ்சகப்பா கலியெனும்டா என் 
றும் பொருள்படுவதோர்க . வஞ்சிப்பு ஆ - வா 

- வஞ்சனையாக . ஆரகையப்பா என் 
னுங்கால் , ஆ - ஆச்சரியம் , நகை - சிரி என்னும் பொருளது . 
தண்ணம் பொழில்சூழொற்றியுளீர்சங்கங்கையிற்சேர்த்திடுமென்றேன் 
றிண்ணம் பலமேல்வருங்கையிற்சேர்த்தோ முன்னர் தெரியென்றார் 
வண்ணம் பலவிம் மொழிக்கென்றேன்மடவாயுன துமொழிக்கென்றே 
யெண்ணங்கொளநின்றுரைக்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 


திருவருட்பா. 


( 9 - ள் .) தண்ணம் பொழில் சூழ் ஒற்றி உளீர் சங்கம் கையில் சேர்த்தி 
திடும் என்றேன் - குளிர்மை வாய்ந்த சோலை சூழ்ந்த திருவொற்றியூசிலமர்பவ 
ரே ! வளைகள் என்கரங்களில் நிலைபெறப்பண்ணும் என்றேன் , மேல்பரும் 
பலகையில் முன்னர் சேர்த்தோம் திண்ணம் தெரி என்றார் மேல்வளசப் 
பெற்ற பலகையில் முன்னர்ச்சேர்வித்தோம் இது நிச்சயம் : நீகண்ட என் 
கின்றார் ; இம்மொழிக்கு வண்ணம் பல என்றேன் - நுமது இவ்வார்த்தைக்குப் 
பொருள்விதம் பல என்று கூறினேன் ; மடவாய் உனது மொழிக்கு என்று 
எண்ணம் கொளநின்று , உரைக்கின்றாா பெண்ணே ! உனதுமொழிக்கே 
பொருள்விதம் பலவென்று ஆலோசனை யமைய நின்று சொல்கின்றார் ; ஏடி 
சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) விரகத்தாலுண்டாகிய தேகமெலிவால் நழுவிவிழும் வளைகளைக் 
கைகளில் நிலைபெறுவியும் என்றுயான் வேண்டினேனாக ; இவர் பொதுப்ப 
டக் கையில்வளையிடும் என்றதாகக்கொண்டு , முன்னர் மதுரையில் பலபெண் 
கள்கையில் இட்டோமென்றும் ; வித்துவசங்கமெனக்கொண்டு யாம் புலவர்க் 
குப் பலகையளித்து அதிற் சங்கம் சேர்த்தோமென்றுங்கூறி , மேலும் நும் 
மொழிக்குப் பொருள்பல என்னுங்கால் , உனது மொழியே ( வளைகளை 
தில் நிலைபெறுத்தும் , வளைகளைக்கையிற் கொண்டு எமக்கிடும் , வித்துவ சங் 
கத்தை ஒழுக்கத்தில் நிலைபெறுத்தும் ) என்றிங்ஙனம் பலபொருள்படுகின்றன 
வென்று யாம் யூகிக்கும்படி சொல்கின்றாரென்பது கருத்து . வளையலிட்ட 
மையும் பலகையளித்தமையும் திருவிளையாடற் புராணத்துணர்க . தண்ணம் 
தண்மை . பலமேல் வருங்கை யென்பதற்கு பல என்னு மொழிமேலே வரப் 
பெற்றதாகிய பலகை எனலுமாம் . வண்ணம் - பொருள்விதம் . 
உகஞ்சேரொற்றியூருடையீரொருமாதவரோநீரென்றேன் 
முகஞ்சேர்வடிவேலிரண்டுடையாய் மும்மாதவர்நாமென்றுரைத்தார் 
சுகஞ்சேர்ந்திடு நும்மொழிக்கென்றேன் றோகாயுன துமொழிக்கென்றே 
யிகஞ்சேர்நயப்பாலுரைக்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) உகம் சேர் ஒற்றி ஊர் உடையீர் நீர் ஒரு மாதவரோ என் 
றேன் -- யுகங்கடோறு நிலைபெற்ற ஒற்றித்தலவாசரே ! நீர் ஒப்பற்ற மாதவ 
ரோ என்றனன் ; முகம்சேர் இரண்டு வடிவேல் உடையாய் நாம் மும்மாத 
வர் என்றுரைத்தார் - முகத்தில் விளங்கும் ( கண்களாகிய ) இரண்டு கூரிய 
வேலினையுடையவளே ! நாம் மும்மாதவர் என்று உரைத்தனர் ; நும் மொ 
ழிக்கு சுகம் சேர்ந்திடும் என்றேன் - ஐயரே ! நுமது சொற்களுக்குச் சுகஞ் 
சேர்ந்திடும் என்றனன் ; தோகாய் உனது மொழிக்கு என்றே இகம் 
சேர் நயப்பால் உரைக்கின்றார் தோகைபோல்பவனே ! உனது மொழிக் 
கே ( சுகம் சேர்ந்திடும் ) என்று கூறி இகபோகம் விளைக்கும் நயப்போடு 
உரைக்கின்றனர் ; எடி சேடி இது என் ? எ - று . 

( வி - க . ) ஒருமாதவர் என்றதை ஒருமாதினையுடையவர் என்று பொ 
ருள் கொண்டு , யாம் உமை கங்கை திருமால் என்னும் மும்மாதையுடையவ 


இங்தேமாலை யுரை . 


சென்றும் ; நும்மொழிக்கு இன்பம் விளையுமென்றதை கிளியும் விரும்பி 
யனையுமென்றதாகக்கொண்டு , அது உனது மொழிக்கே சேர்ந்திடும் என்றும் 
கூறினார் என்க . சுகம் - இன்பம் , கிளி . 
ஊராமொற்றியீராசையுடையேனென்றேனெமக்கலது 
நேராவழக்குத்தொடுக்கின்றாய் நினக்கேதென்றார் நீரெனக்குச் 
சேராவணமீதென்றேன் முன் சேர்த்தீதெழுதித்தந்தவர் தாம் 
யாரார்மடவாயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) ஒற்றி ஆம் ஊரீர் ஆசை உடையேன் என்றேன் - ஒற்றியாகிய 
ஊரை உடையவரே ! யான் ஆசையுடையேன் என்றனன் ; எமக்கு அலது 
நினக்கு ஏது நேராவழக்கு தொடுக்கின்றாய் என்றார் ஆசையுடையோம் 
என்பது எமக்கேயன்றி நினக்கேது நீ ஒவ்வாவழக்கு உரைக்கின்றாய் என்ற 
னர் ; சீர் எனக்கு ஈது சேராவணம் என்றேன் - ஐயரே ! எனக்கு இவ்வாறு 
உரைப்பது நீர் என்னைச் சேராதவகையே போலும் என்றனன் ; மடவாய் 
முன் * சேர்த்து ஈது எழுதித்தந்தவர் யார் ஆர் என்கின்றார் - மடப்பத்தை 
யுடையவளே ! முன்னே எம்மைச் சேர்த்து இதனை எழுதித்தந்தவர் யார் 
யார் ( கூறு) என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - து .) யான் உம்மிடம் ஆசையுடையேனென்று கூறுங்கால் , ஆசையெ 
ன்றது திக்கு எனக்கொண்டு திக்கை உடையாக வுடையோம் யாமே : திகா 
ம்பரநாமம் நினக்கேது என்றும் , நீர் சேராவணம் ஈது என்று கூறுங்கால் , 
நீர் சேர்ந்த முறிச்சீட்டு ஈது எனக்கொண்டு , ஈதெழுதித்தந்தவர் யாரென் 
றும் கூறுகின்றாரென்பதாம் . 
வருத்தந்தவிரீரொற்றியுளீர் மனத்திலகா தமுண்டென்றே 
னிருத்தந்தொழுநம்மடியவரை நினைக்கின்றோரைக்காணினது 
வுருத்தன் பெயர் முன்னெழுத்திலக்கமுற்றேமற்றவெல்லையகன் 
திருத்தலறியாயென்கின்றாரி துதான்சேடியெனனே டீ . 

( இ - ள் .) ஒற்றியுளீர் வருத்தம் தவிரீர் மனத்தில் அகாதம் உண்டு என் 
றேன் ஒற்றிவாணரே ! வருத்தத்தைத் தவிர்க்காதவராக விருக்கின்றீர் 
உமது மனத்தில் வஞ்சனை உண்டு என்றனன் ; நிருத்தம் தொழும் மம் 
யவரை நினைக்கின்றோரை காணின் - நமது பஞ்சகிருத்திய நடனத்தைத் 
தொழும் நமது அடியவரைத் தியானிக்கின்றவரைக் கண்டால் ; அது உரு 
தன் பெயர் முன் எழுத்து இலக்கமுற்றே மற்று அவ் எல்லை அகன் றிருத்தல் 
அறியாய் என்கின்றார் - நீகூறிய வஞ்சனையென்னும் பொருடரும் அகாதம் 
என்னும் பெயரில் முதலிலுள்ள எழுத்துக் கணக்கெழுத்தாகி அக்கணக்கெல் 
லையளவும் அகன் றிருத்தலை நீ அறியாய் என்கின்றனர் ; ஏடி சேடி இ 
என் ? எ - று . 

( வி - து .) நிருத்தம் - சிருட்டி திதி சங்காரம் திரோபவம் அநுக்கிரகம் 
என்னும் இவ்வைச் தொழில் காரணமாக நடிக்கும் நடநம் . அகாதம் - வஞ் 


காஅ 


சுக 


திருவருட்பர் . 
சனை ; அகாதமென்னும் பெயரின் முதலெழுத்தை எட்டு என்னும் இலக்கமா 
க்கி , அசாதம் எம்மிடத்திலில்லை ; எம்மடியாரை கினைக்கின்றோரைக்காணி 
னும் அது எண்காதமளவும் அகலும் என்றாராயிற்று . 
மையலகற்நீரொற்றியுளீர்வாவென்றுரைப்பீரோவென்றேன் 
செய்யவதன் மேற்சிகரம்வைத்துச்செவ்வனுரைத்தாலிருவாவென் 
றுய்யவுரைப்பேமென்றார் நும்முரையென்னுரையென்றேனிங்கே 
யெய்யுன்னுரையையென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) ஒற்றியுளீர் மையல் அகற்றீர் வாவென்றுரைப்பீரோ என் 
றேன் - ஒற்றிப்பதியீர் ! எனது மயக்கத்தை நீக்கினீரில்லீர் ( ஆயினும் ) வா 
என்றேனும் அழைப்பீரோ ? என்றேன் ; செய்ய அதன் மேல் சிகரம்வைத்து 
செவ்வன் உரைத்தால் இருவா என்று உய்ய உரைப்பேம் என்றார் - பெண் 
ணே ! செம்மையையுடைய வா என்னும் அதன் மேல் சிகரத்தை வைத்து 
முறைப்பட ஜபித்தால் இருவா ( வாவா ) என்று நீ உய்யும்படி கூறுவேம் 
என்றனர் ; நும் உரை என் உரை என்றேன் - ஐயரே ! நுமது சொல் என் 
சொல் என்றனன் ; இங்கே உன் உரையை எய் என்கின்றார் - இப்போது 
உன துசொல்லையே உய்த்துணர்க என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி.த.) வா என்பதன் மேல் சிகரம் வைக்கில் சிவா என்றாதலும் ; இரு 
வா என்பதற்கு வாவா என்று பொருளாதலும் உணர்க . சிவா என்று கூறு 
வாரை நாம் அழைப்டேம் என்ற டி . இருவா என்பதற்கு இருட்பாய் , சமீ 
பத்தில்வருவாய் , என்று பொருளாக்கலும் ஒன்று . எய்தல் - அறிதல் . எ 0 
தாவென்றருளுமொற்றியுளீர் தமியேன் மோகதாகமற 
வாவென் றருள்வீரென்றேனவ்வாவின் பின்னர்வருமெழுத்தை 
மேவென்றதனிற் சேர்த்ததிங்கேமேவினன்றோவா வென்பே 
மேவென் றிடுகண்ணென்கின்றாரிது தான் சேடியென்னே டீ . 

( இ - ள் . ) தா என்றருளும் ஒற்றியுளீர்- பிக்ஷையைத் ) தா என்று கோ 
கும் ஒற்றியூர் நிவாசரே ! ; தமியேன் மோகதாசம் அற வாவென்று அருள் 
வீர் என்றேன் - தமியளான ( அடியாளது ) மோகதாகம் போக ( என்னருகில் ) 
வருவாயென்று அருளுவீர் என்றேன் ; அவ்வாவின் பின்னர்வரும் எழுத்தை 
மேவு என்று அதனில் சேர்த்தது இங்கே மேவின் அன்றோ வா என்பேம் - 
அந்த வாவென்னும் எழுத்தின் பின்னர் வரும் வி என்னும் எழுத்தை என்னு 
டன் மேவு என்று தன்னுடன் கூட்டிக்கொண்டது இங்கிருக்கப்பெறினன் 
றோ ? ( உன்னை ) வாவென்றழைப்டேம் ; ஏ வென்றிடுகண் என்கின்றார் 
அம்பினையும் வெல்லும் கண்களையுடையவளே ! என்கின்றனர் ; ஏடி சேடி 
து என் ? எ - று . 

( வி - த . ) ஏவென் றிடுகண் - பன்மொழித்தொடர் அன்மொழித்தொகை 
தலைவியே 1 நீ மோகதாகமுடைமையால் வாவி இங்கிருந்தாலன்றோ ? உனது 
தாகமற நாமழைப்பேமென்றனரென்க ; வாவி - நடைக்கிணறு ; அன்றி , 


--- 


இங்கிதமாலை யுரை . 


சரு 


வாவி ( அவாவி ) நீ இங்கே அடைந்தாலன்றோ யாம் அழைப்பேம் என்றலு 
மாம் . வாவல் - அவாவுதல் . 
என்மேலருள்கூர்ந்தொற்றியுளீரென்னையணைவானினை வீரேற் 
பொன்மேல் வெள்ளியாமென்றேன் பொன் மேற்பச்சையாங்க தன்மே 
லன்மேற்குழலாய் சேயதன் மேலலவன தன் மேன் ஞாயிரம் 
தின்மேலொன்றின்றென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) ஒற்றியுளீர் என்மேல் அருள்கூர்ந்து என்னை அனைவான் நினை 
வீரேல் - ஒற்றியூரிலமர்பவரே ! என்னிடம் அருளுடையீராய் என்னை அணை 
யும்படி நினைப்பீரேல் ; பொன் மேல் வெள்ளி ஆம் என்றேன் - பொன்னெ 
னப்படும் இலக்குமியும் இனி வெள்ளியெனப்படுவாள் என்று கூறினேன் ; 
அல் மேல் சூழலாய் - இருளினும் மேம்பட்ட கரிய கூந்தலையுடையவளே !; 
பொன் மேல் பச்சை- பொன் மேல் புதனும் ; - அதன் மேல்சேய் - அதற்கு 
மேல் செவ்வாயும் ; அதன்மேல் அலவன் அதன் மேல் திங்களும் ; அதன் 
மேல் ஞாயிறு - அதன் மேல் சூரியனுமாம் ; அஃதின் மேல் ஒன் றின்று 
கின்றார்-- அதன் மேல் ஒன்றுமில்லை எனகின்றனர் ; ஏடி சேடி இது என் ? 


என் 


எ -று . 


எ 2 


( வி - த . ) ஆங்கு அசை . துயரின் மூழ்கியோர்க்கு உடல்வெளுத்த 
லியல்பர்கையால் , நீர் எம்மை யணைவான் நினை வீபோல் , இது டோலும் சுகம் 
தனக்கு வாய்க்காமைபற்றி இலக்குமியும் துயரின்மூழ்கி வேன்ணிறமுடை 
யவளாய் இனி வெள்ளியென்னப்படுவாள் என்று யான் கூறினேனாக ; இவர் 
பொன்னெனப்படும் வியாழனுக்கு முன்னுள்ளது வெள்ளியென்ற தாகக்கொ 
ண்டு , வெள்ளி பின்னுள்ளதே பொன் மேலுள்ளவை புதனாதியவைகளே 
யென ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளியென வழங்கு 
முறைப்படி வகுத்துக்கூறுகின்றாரென்றவாறு . கிரகம் ஏழனுள் சனியை 
விதந்து கூறாமை அது சுபக்கிரகம் அன்றென்பது விளக்குதற் கென்க . 
வயலாரொற்றிமேவுபிடிவாதர் நாமமியாதென்றேன் 
மயலாயிடுமிப்பெயர்ப்பின்னர்வந்தவிளையநாமமென்றார் 
செயலார்காலமறிந்தென்னைச்சேர்வீரென்றேன்சிரித்துனக்கிங் 
கியலாரயலாரென்கின்றாரிது தான் சேடியென்னே டீ . 

( இ - ள் .) வயலார் ஒற்றி மேவு பிடிவாதர் நாமம் யாது என்றேன் - வய 
னிரம்பிய ஒற்றியில்வாழும் பிடிவா தகுண முனடய உம்முடைய நாமம் 
யாதோ ? என்றனன் ; மயலாய் இடும் இப்பெயர் பின்னர் வந்த இளைய 
நாமம் என்றார் - மயலையுடையவளே ! உன்னால் இடப்பட்ட இட்பெயருக்குப் 
பின்னர் வந்த இளைய நாமமே நமக்குரிய தென்றனர் ; ( ஆயின் ) செயல் ஆர் 
காலம் அறிந்து என்னை சேர்வீர் என்றேன் - கலவிச் செய்கைக்கு உரியகாலம் 
இதுவென அறிந்து என்னைச் சேர்ந்தணை வீரெனறேன் ; சிரித்து உனக்கு 
இங்கு இயலார் அயலார் என்கின்றார்.--(அதனைக்கேட்ட இவர் ) சிரித்து மங்கை 


எங 


தல் எத 


திருவருட்பா 
யே ! உனக்கு உறவினர்யாவர் ? அயலவர்யாவர் ? அதனைக்கூறுஷாய் என்சின் 
றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த . ) பிடிவாதரென்றது பிடிவாதங்கொண்டு காளியோடு வடித்த 
நடன மூர்த்தியைச் சுட்டியதாகத் தலைவர் கொண்டு , எமக்குரிய இருபத் 
தைந்து மூர்த்தங்களுள் நீசுட்டிய அந்தச்சபாபதி மூர்த்தத்துக்குப் பின்வைத்து 
வழங்கப்படும் கலியாணசுந்தரமூர்த்தப்பெயரே நமது பெயரென்பார் , பின் 
• வந்த இளைய நாமம் , என்றார் . எனவே , உனது உறவுபகைகளை உள்ளவாறு 
ரைக்கின் விக்கின நிகழாவண்ணம் முறைப்படி கலியாணசுந்தரரென்னும் பெ 
யர்க்கியைய நாம் மணப்பேம் என்றாராயிற்று . 
நாலாரணஞ் சூழொற்றியுளீர் நாசம்வாங்கலென்னென்றேன் 
காலாங்கிரண்டிற்கட்டவென்றார்களைத்தோல்வல்லீர்நீரென்றேன் 
வேலார்விழி பாய்புலித்தோலும் வேழத்தோலும் வல்லேமென் 
றேலாவமு குக்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் ., நால் ஆரணம் சூழ் ஒற்றியுளீர் நாகம் வாங்கல் என் என்றேன் -- 
நான்குவேத களும் சூழ்ந்து துதிக்கவல்ல ஒற்றிப்பதியீரே ! மலையை வளைத் 

ன்றனன் ; கால் இரண்டில் கட்ட என்றார் - மங்கையோ கால் 
ரண்டிலும் கட்டுதற்கு என்றனர் ; நீர் கலை தோல் வல்லீர் என்றேன் - 
ஐயரே ! நீவிர் கலைத் தாலில் வல்லவர் என்றனன் ; வேல் ஆர் விழியாய் புலித் 
தோலும் வேழத்தோலும் வல்லோம் என்று - வேல்போலும் விழியையுடைய 
வளே ! புலித்தோலும் யானைத்தோலும் புனையவல்லோமென்று ; ஏலா அமு 
தம் உகுக்கின்றார் - ஒன்றற்கொன்றொவ்வாத அமுது போலும் சொற்களைச் 
சொரிகின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - து . ) ஆங்கு - அசை . மலைவளைத்தல் யாதுக்கென்னுங் கருத்தால் 
நாகம் வாங்கல் என் என்றுவினாவ ; இவர் ஆடைவாங்கலென்னென வினவிய 
தாக மற்றொருவினாவும் அதில் நிகழ்த்திக்கொண்டு , இரு நுனியிலும் நாணி 
னாற் கட்டவெனவும் , அரையிற்றரிக்கவெனவும் , பொருள்படக் காலிரண்டிற் 
கட்டவென விடையளித்தமையால் , நீர் கலைத்தோல் வல்லீர் என்றேன் ; 
அதுகேட்டலும் கலைத்தோலன்று ; புலித்தோலும் யானைத்தோனுமே புனைய 
வல்லோம் என்கின்றார் ; இது என் என்றபடி . கலைத்தோல் - நூலுணர்வாற் 
பெற்ற தோலென்னும் ஓர் அழகு . அஃதாவது - “ இழுமென் மொழியால் விழு 
மியது நுவறல் " ஆம் . நாகம் - மலை , ஆடை . காலிரண்டு - இரண்டு நுனி , 
அரை . கலை - நூல் , மான் . தோல் - ஓர் அழகு, சருமம் . ஏலாவமுதம் கிடைத் 
தற்கரிய அமுதமுமாம் . 
முடியாவளஞ்சூழொற்றியுளீர் முடிமேலிருந்ததென்னென்றேன் 
கடியாவுள்ளங்கையின் முதலைக்கடிந்ததென்றார் கமலமென 
வடிவார்கரத்திலென்னென்றேன் வரைந்தவதனீறகன்றதென்றே 
யிடியாநயத்தினகைக்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

* தொல்காப்பியம் பொருளதிகாரம் . செய் - காக . 


என 


இங்கிதமாலை யுரை 


( G- ன் . ) முடியா வளம் சூழ் ஒற்றியுளீர் முடிமேல் இருந்தது என் 
என்றேன் - அழிவற்ற வளஞ்சூழ்ந்த ஒற்றிக்கரீர் ! உமது முடியின்க ணிருக் 
தது என்னென்றனன் ; கடியா உள்ளங்கையின் முதலை கடிந்தது என்றார் -- 
நீக்கமில்லாத உள்ளங்கையின் முதலெழுத்தை நீக்க எஞ்சி நின்ற தென்றார் ; 
கமலம் என வடிவு ஆர் கரத்தில் என் என்றேன் - பதுமம் போலும் வடிவமை 
ந்த காத்திலிருப்பது என்னை என்றனன் ; வரைந்த அதன்ஈறு அகன்றதென் 
றே - (நாம் முன் ) வரைந்து கூறிய அச்சொல்லில் ஈறுகழிந்தது என்று ; 
இடியா நயத்தின் நகைக்கின்றார் - இடிபோல இன்பமாக இரைந்து நகைசெய் 
கின்றார் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த . ) உள்ளங்கை - அகங்கை ; இதில் முதலெழுத்தகன்றது கங்கை ; 
இதில் ஈற்றெழுத்தகன்றது கம் ; எனவே , முடிமேலிருந்தது கங்கையென 
வும் , காத்திலிருந்தது கம் எனவும் கூறியபடி . கம் - தலை ( பிரமகபாலம் .) 
கமலமெனக் காத்திற்குவமித்த அம்மொழியின் ஈறாகிய அலமென்பது அக 
ன்ற கம் என்பதே காத்திலுள்ளது எனலும் ஒன்று . வரைதல் - உவமையாகக் 
கொள்ளல் . இடித்தல் - வற்புறுத்தலுமாம் . 
ஒன்றும் பெருஞ்சீரொற்றிநகருடையீர்யார்க்குமுணர்வரியீ 
பென்றும் பெரியீர் நீர்வருதற்கென்ன நிமித்தமென்றேன்யான் 
இன்றும் விசும்பேகாணென்றார் சூதாமுமது சொல்லென்றே 
னின் றுன் முலைதானென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) பெரும் சீர் ஒன்றும் ஒற்றி நகருடையீர் -- பெருஞ்சிறப்புக் 
கள் ஒன்றி விளங்கும் ஒற்றிநகரீர் ! ; யார்க்கும் உணர்வு அரியீர் - எத்தகைய 
ராலும் உணரற்கரியீர் 1 ; என்றும் பெரியீர் காலபேதமின்றி எந்நாளும் 
தலைவராயிருப்பீர் ; நீர் வருதற்கு நிமித்தம் என்ன என்றேன் - நீவிர் இங் 
வருதற்குக்காரணம் என்னை என்றனன் ; தன்றும் விசும்பேகாண் என்றார் -- 
பெண்ணே ! ஈதறியாயோ ? வியாபித்த ஆகாயமே காரணமாமென் 
உமது சொல் சூது ஆம் என்றேன் - ஐயரே ! உமது சொற்களெல்லாம் சூதா 
கும் என்றனன் ; இன்று - எமது சொல்லில் சூதுத்தன்மை இல்லை ; உன் முலை 
தான் என்கின்றார் --உனது முலைதான் சூதாவது என்று விடைபகர்கின்றனர் ; 
ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) இறைவர் வருகைக்கு நிமித்தம் தலைவி கேட்டவழி , நிமித்தம் 
மேகத்தின் பரியாயப்பெயராகிய பயோதரப்பெயர் கொண்ட நினதுதன 
மேயென்றும் ; நீர் - ஜலமெனக்கொண்டு சலம் வருகைக்கு மேகமே காரண 
மென்றும் கூறியவாறு . நீர் - நீரென்னுமுன்னிலை , சலம் . விசும்பு - மேகம் , 
பயோதரம் , (முலை . ) சூது - மறைவு - சூதாடு கருவி . 
வானார் வணங்குமொற்றியுளீர்மதிவாழ்சடையீர்மரபிடை நீர் 
தானாரென்றேனனிப்பள்ளித்தலைவரெனவேசாற்றினர்கா 
ணானாலொற்றியிருமென்றேனாண்டேயிருந்துவந்தனஞ்சே 
யீனதவணீயென்கின்றாரிதுதான் சேடியென்னே .. , 


மனர் ; 


காண் 


எஎ 


திருவருட்பா 
( இ - ள் . ) வானார் வணங்கும் ஒற்றியுளீர் மதிவாழ் சடையீர் - தேவர் 
குழுமி வணங்க பெறும் ஒற்றி வொசரே ! மதிவாழும் சடையீரே ! ; நீர் மர 
பிடை ஆர் என்றேன் - நீவிர என்னமாபுடையீரென்றனன் , நனிபள்ளி தலை 
வர் எனவே சாற்றினா - யாம் நனிடள்ளித்தலைவர் என்று கூறினர் ; ஆனால் 
ஒற்றியிரும் என்றேன் - அங்கனமாயின ஒற்றியிருப்பீரென்றேன் ; ஆண்டே 
இருந்துவந்தனம் - பெண்ணே ! நாம் ) அவ்விடமிருந்தேவந்தனம் ; நீ சேய் 
ஈனாதவள் என்கின்றார் நீ பிள்ளைபெறாப்பேதை என்கின்றனர் ; ஏடி 
சேடி இது என் ? எ - று . 
( வி - த .) தான - பன்மையிலொருமை மயக்கு . யார் ஆர் எனத் திரிந்தது . 
அசை . 

பெண்ணே ! நீ பிள்ளையைப் பெறாவந்தியாதலால் , இரக்க 
மின்றி ஒற்றியிருமென்றாய் , பெற்றவளாயின் இப்படிச்சொல்லாய் என்றும் ; 
ஒற்றியிரும் என்பதை ஒற்றிக்கரிலிருமென்று கூறியதாகக்கொண்டு , ஆண் 
டேயிருந்து வந்தனம் என்றும் கூறினார் . பிள்ளை பெறாதவட்கு வந்தி என்று 
ஒருபெயருண்மையால் , நாம் ஏற்றியிருந்து வந்தோம் ; நீ நம்மைவந்தி என்று 
கூறியதுமாம் . வந்தி - வத்திப்பாய் , வணங்குவாய் என்பது . நனிபள்ளி 
சோணாட்டிலுள்ள திருநனிடள்ளியென்னும் திருப்பதி . நனிபள்ளித் தலைவ 
ரென்பது - மிக்க பள்ளிச்சாதிக்குத் தலைவரெனவும் பொருள் தருதலால் ஒற்றி 
யிருமென்றாள் என்க . 
பற்று முடித்தோர்புகழொற்றிப்பதியீர் நுமதுபசுவினிடைக் 
கற்று முடித்ததென்னிருகைக்கன்று முழுதுங்காணெல்றேன் 
மற்று முடித்தமாலையொடுன் மருங்குற்கலையுங்கற்று முடிந் 
திற்று முடித்ததென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ -ள் ) பற்று முடித்தோர் புகழ் ஒற்றி பதியீர் - சகலபற்றுக்களையுமொ 
ழித்த ஞானியர்புகழும் திருவொற்றிகரீர் ; என் இருகை கன்று முழுதும் 
நுமது பசுவின் இடைக்கற்று முடித்தது என்றேன் - எனது இருகரத்தினும் 
ருந்த கன்று முழுமையும் உமது எருதின் இடைக்கன்று ஒழித்தது என்ற 
னன் , - சுற்று முடிந்து -- ( பெண்ணோ ! நின் கைக்கன்றை யொழித்த ) அவ்வெ 
ருதின்கன்று தான் இறந்ததாயிருந்து கொண்டு ; மற்றும் முடித்தமாலையொடு 
உனமருங்குல் கலையும் இற்று முடித்தது என்கின்றார் - மேலும் நீ சூடிய 
மாலையோடு உனது இடைக்கலையையும் இத்தன்மைத்தாக ஒழியச்செய்தது 
(வியப்பு ) என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த ) அம்பிகையின் கட்டளைப்படியே சிவபெருமான் நெற்றிக்கண்ணால் 
தகிக்கப்பட்டு உருவிலியாகியமன்மதன் திருமாலின் கிருஷ்ணாவதாரத்தில் 
பிரத்தியும்நெனென உருவுடையனாகி யுதித்தானென்பது புராணசித்தமாகலால் 
பிரமதேவரை முதற் புதல்வராகவும் , மன்மதனை இடைப்புதல்வனாகவும் , 
பிரத்தியும் கனைக் கடைப்புதல்வனாகவும் முறைகூறுவாள் , திருமாலை இடப 
மென்றதற்கேற்க , மன்மதனை இடைக்கன்றென்றாள் , பசுவினிடத்ததாகிய 


இங்கிதமாலை யுரை . 


கன்றெனலுமாம் . இவ்விடைக்கன்று தனது பாணப்பிரயோகத்தால் எனக்கு 
மோகமேலிடச்செய்து என்கைக்கன்று முழுமையும் ஒழித்தது வியப்பென்று 
தலைவி கூற , இறைவர் அக்கன்று உருவிலதாயிருந்து கொண்டு மேலும் உனது 
பிணையும் கலையும் ஒழித்தது அதனினும் வியப்பென்றபடி . ஏனையவற்றையும் 
இழந்திருக்கவும் மாலை ஆடைகளை மட்டும் விதந்து கூறியது அவை மானின் 
பெண் ஆண்களைக்குறிக்கும் பிணை கலை என்னும் பெயர் பெற்றிருத்தலின் 
அக்கன்று நின்கன்று மட்டுமோ ? நின்பிணையும் கலையுங்கூட முடித்ததென்பது 
ஓர் சாதுரியம் பற்றியென்க , பசு - எருது , கற்று - கன்றென்பது வலிந்தது . 
கன்று - கைவளை . 

எஅ 
வானங்கொடுப்பீர்திருவொற்றிவாழ்வீரன் றுவந்தெனது 
மானங்கெடுத்தீரென்றுரைத்தேன்மாநன்றிஃதுன்மானன்றே 
யூனங்கலிக்குந்தவர்விட்டாருலகமறியுங்கேட்டறிந்தே 
யீனந்தவிர்ப்பாயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) வானம் கொடுப்பீர் திருவொற்றி வாழ்வீர் அன்றுவந்து எனது 
மானம் கெடுத்தீர் என்று உரைத்தேன்- ( வந்தித்த அன்பர்கட்கு ) சுவர்க்க 
போகத்தை வழங்கவல்லீரே ! ஒற்றியில்வாழ்பவரே ! முன்வந்து எனது மான 
த்தைக் கெடுத்தீரே என்று கூறினேன் ; மா நன்று இஃது உன் மானன்றே 
- பெண்ணே ! நீ கூறுவது மிகநன்று இது உனது மானல்லவே ; ஊனம் 
கலிக்கும் தவர் விட்டார் - ( கருமமேபலமுறுத்துவதென்னும் ) தவறு தழைக்கப் 
பெற்ற தாருகவனத் தபசிகள் விட்டனர் ; உலகம் அறியும் - இது உலகமுற்றும் 
அறியும் ; கேட்டு அறிந்து ஈனம் தவிர்ப்பாய் என்கின்றார் - இதனைக் கேட் 
டுத் தெளிந்து உனது ஈனவெண்ணத்தை விடுவாய் என்கின்றனர் ; ஏடி சேடி 
இது என் ? எ - று . 

( வி - த . ) எனது மானம் கெடுத்தீர் என்பதற்கு , எனதுமான் அங்கு எடுத் 
தீர் என்று பொருள் கொண்டு இங்கனம் கூறியபடி . 
ஞானம் படைத்தயோகியர்வாழ்நகராமொற்றிநலத்தீர்மா 
லேனம்புடைத்தீரணையென்பீரென்னையுவந்திப்பொழுதென்றே 
னூனந்தவிர்த்தமலர்வாயினுள்ளேநகைசெய்திஃதுரைக்கே 
மீனம்புகன்றாயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ.ள். ) ஞானம் படைத்த யோகியர்வாழ் நகராம் ஒற்றிநலத்தீர் - ஞானத் 
தைப் படைத்துள்ள யோகியர்கள் வாழும் நகராகிய ஒற்றியில்வாழும் நற்கு 
ணமுடையவரே ! ; மால் ஏனம் புடைத்தீர் - விஷ்ணுவாகிய பன்றியின் கொம் 
பை முறித்தவரே! ; என்னை உவந்து இப்பொழுது அணை என்பீர் என்றேன் 
என்னை விரும்பி இப்பொழுது அருகுவா என்று அழைப்பீர் என்றேன ; 
ஊனம் தவிர்த்த மலர்வாயின் உள்ளே நகை செய்து இஃது உரைக்கேள் ஈனம் 
புகன்றாய் என்கின்றார் - குற்றந்தவிர்ந்த மலர்போலும் வாயினுள்ளே நகை 
செய்து இஃது யான்கூறேன் : நீ ஈனவசனம் கூறுகின்றாய் என்கின்றனர் ; 
ஏடி சேடி இது என் ? எ - று . 

| 


கு 


திருவருட்பா 


( வி - க .) என்னை அருகுவாவென்றழையுமென்று யான் கூறியதை , இவர் அவ 
ரை யானணைக்க விரும்பிவேண்டியதாகக்கொண்டு , பெண்களைப் புருடர்கூடுத 
லியல்பன்றிப் புருடர் பெண்களை நோக்கி என்னை அணைப்பாயென்று கூறுவது 
ஈனமர மென்றாரென்பது . அன்றி, என் மனைவி யல்லாத வேற்றுமங்கையா 
யிருக்க நான் உன்னை இங்ஙனம் கூறுவது அடாதென்பார் , ஈன மென்றாரென் 
னலுமாம் . அம்பு உடைத்தீர் என்னை உவந்து இப்பொழுது அணையென்பீர் 
இம்மயக்கம் என் ? என்றிங்கனம் ஓர் தொனிப்பொருள் படுத்தலுமுண்டு . 
கருமையளவும் பொழிலொற்றிக்கணத்தீர்முனிவர்கலக்கமறப் 
பெருமைநடத்தினீரென்றேன் பிள்ளை நடத்தினானென்றார் 
தருமமலவிவ்விடையென்றேன் றருமவிடையுமுண்டெம்பா 
லிருமைவிழியாயென்கின்றாரிதுதான் சேடியென்னே டீ . 

( இ - ள் . ) கருமை அளவும் பொழில் ஒற்றி கணத்தீர் - கருமை செறிந்த 
சோலைவளைந்த ஒற்றி நகரிற் கணங்கள் புடைசூழ இருப்பீரே !; முனிவர் கலக் 
கம் அற பெருமை நடத்தினீர் என்றேன்- தாருகவன முனிவர்களின் கலக்கம் 
போகுமாறு பெருமைபெற்ற நடத்தினைச் செய்தீர் என்றனன் ; பிள்ளை நட 
த்தினான் என்றார் - ( பெருமை பெற்ற அந்நடனமியற்றின் உலகந்தாங்காதே 
னப்பிள்ளைநடனமே அங்குப்புரிந்தனம் ஆதலால் ) பிள்ளைநடனத்தினானேயான் 
என்றனர் ; தருமம் அல இவ்விடை என்றேன் - ( சுவாமி ! நீர் எம்பால் ) இவ் 
விடையளிப்பது தருமமல்ல என்றனன் ; எம்பால் தருமவிடையும் உண்டு -- 
எம்மிடத்துத் தருமவிடையும் உளது ; மை இரு விழியாய் என்கின்றார் - 
மைதீட்டிய இரண்டு விழியையுடையவளே ! என்கின்றனர் ; ஏடி சேடி இது 
என் ? எ.று. 

( வி - கு .) பெருமைநடம் என்றது பிக்ஷாடன மூர்த்தியாய்த் தாருகவனத் 
திற்கெழுந்தருளி இறுதியிற்செய்த ஆனந்தநடனத்தை . இந்நடன தரிசனம் 
பெற்றிலோமேயென்னும் கலக்கம் பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்களுக்கு 
நீங்கச் சிதம்பரத்திற்புரிந்த ஆனந்தநடனமுமாம் . பெருமை நடத்தினீரென்ப 
தற்கு நாரதமுனிவர் கலக்கமறப் பெரிய ஆட்டைச் செலுத்தினீரென்றதாகக் 
கொண்டு , அது நமது இளையகுமரன் நடத்தினா னென்றாரெனலும் ஒன்று . 
தருமவிடை - நீதியாகியவுத்தரம் . இத்தருமவிடையென்பதற்குப் பெருமான் 
கொண்டது தருமதேவதையாகிய இடபத்தை தருமவிடையல்லாதது திருமா 
லாகிய இடபம் . கருமை யென்பது கரிய மேக மெனவும் , பெருமை நடத்தி 
னீரென்பது உமது பெருந்தன்மையைக்காட்டினீ ரெனவும் , வேறு பொருள் 
குறித்து நிற்பதும் ஓர்க . 
ஒசியவிரிகுமிடையாரையொற்றியிருந்தேமயக்குகின்ற 
வசியர்மிகநீரென்றேனெம்மகன் காணென்றார்வளர்காமப் 
பசியதொடையுற்றேனென்றேன்பட்டமவிழ்த்துகோட்டுதியே 
லிசையுக்காண்பேமென்கின்றாரிதுதான் சேடியென்னேம் . 


இங்கிதமாலை யுரை . 


நக 


அ . 


( உள் . ) ஒசிய இருகும் இடையாரை ஒற்றியிருந்தே மயக்குகின்ற மிகள் 
சியர் நீர் என்றேன் - நடனத்தால் ஒடியும்படி அவ்வளவு சிறுத்த இடையினை 
யுடைய மங்கையரை ஒற்றி நகரிலிருந்தே மயக்குகின்ற மிகவசியத்தை வடை 
யீர் நீர் என்றனன் ; எம் மகன் காண் என்றார் பெண்ணே ! இவ்வியல் 
புடையோம் யாமன்று : - எமதுமகனே யென்றனர் ; வளர் காமம் பசிய 
தொடை உற்றேன் என்றேன் - வளர்ச்சிபெற்ற காமமாகிய பசியடியக்கத்தை 
யுடையேன் என்றனன் ; பட்டம் அவிழ்த்து காட்டுதியேல் இசைய கான் 
பேம் என்கின்றார் - வஸ்திரம் அவிழ்த்துக்காட்டுதியாகில் நன்றாகக்காண்பே 
மென்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - கு .) தொடையின் பிரதிபதம் மாலை ; அது ஈண்டு மயக்கம் . வசி 
யர் வசியஞ்செய்பவர் . வசியர் என்பதற்கு வணிகர் என்று பொருள் கொண்டு , 
உருத்திரசருமனென்னும் வணிகனாயினான் நம்மகன் என்றும் காமப்பசிய 
தொடை என்பதற்குக் காமத்தால் பசலைபடர்ந்த தொடையென்னும் உறுப் 
பாகப்பொருள் கொண்டு , பட்டம் அவிழ்த்துக்காட்டுதி என்றும் பகர்ந்தார் 
என்க . 
கலையாளுடையீரொற்றிநின்றீர்காமமளித்தீர்களித்தணைவீர் 
மலையாளுமதுமனையென்றேன் மருவின் மலையாளல்லளென்றா 
ரலையாண் மற்றையவளென்றேனறியினலையாளல்லளுனை 
யிலையாமணைவதென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( நன் . ) கலை ஆள் உடையீர் - எனது ஆடையை உமக்குரிமையாகக் 
கவர்ந்து கொள்ளுதலுடையீர் ! ; ஒற்றிநின்றீர் - ஒற்றியூரில் நிலைபெற்றீராய் 
அணுகாது விலகி நின்றீர் ; காமம் அளித்தீர்- காமத்தைமட்டும் எனக்குத் 
தந்தீர் ; களித்து அணைவீர் - (இனியேனும் ) களித்து அணைப்பீர் ; உமது 
மனை மலையாள் என்றேன் உமது மனைவி மலைப்பெண்ணல்லவா ! என் 
றேன் ; மருவின் மலையாள் அல்லள் என்றார்- கூடப்பெறின் மலைப்பெண் 
ணாக இராள் : ( மிக்க சரசியாகவிருப்பாள் ) என்றனர் ; மற்றையவள் அலை 
யாள் என்றேன் - மற்றொருத்தி நீர் மகள் என்றேன் ; அறியின் அலையாள் 
அல்லள் - ஆராய்ந்தறியின் அவள் நீராயிராள் ; ( நன்னீர்மையுடைய மங்கையே 
யாவள் ( இவ்வாறிருத்தலால் ) உனை யாம் அணைவது இலை என்கின்றார் - உன் 
உனயாமணைவது இல்லை என்று வெறுக்கின்றார் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) கலையாளுடையீரென்பதற்கு வேதாதிகலைகளால் ஆளப்படுவீர் , 
அக்கலைகளை ஆள்வீர் , ஆண்மானைக்கரத்தில் ஆளுதலுடையீர் என்றும் ; இடைக் 
குறையாகக்கொண்டு , கல்லை - கைலை மலையை ஆளுதலுடையீரென்றும் பொ 
ருள் கொள்ளலாம் . தலைவி , அம்பிகையை மலைப்பெண்ணென்றும் கங்கை 
யைச் சலப்பெண்ணென்றும் இகழ்ந்ததாகக்கொண்டு , இங்ஙனம் தலைவர் கூறி 
யபடி . அன்றி , நீ அணையமருவின் மலைப்பெண் உன்னைச் சண்டையிடாதவ 
எல்லள் , அலைப்பெண் அறியின் உன்னை அலைக்காதவளல்லள் ஆகையால் இனி 
யாம் அணையவேண்டுவது இல்லையே ( வீட்டையே ) என்கின்றாரெனலுமாம் . 


திருவருட்பார் . 


சீலம்படைத்தீர்திருவொற்றித்தியாகரேநீர்திண்மையிலோர் 
சூலம்படைத்தீரென்னென்றேன்றோன்று முலகுய்ந்திடவென்றா 
ராலங்களத் தீரென்றேனீயாலம் வயிற்றாயன்றோநல் 
லேலங்குழலாயென்கின்றாரிதுதான் சேடியென்னே டீ . 

( இ - ள் . ) சீலம் படைத்தீர் திருவொற்றி தியாகரே - நல்லொழுக்கத்தை 
யுடையவரே ! ஒற்றியூரில் வாழும் மாணிக்கத்தியாகரே ! ; நீர் திண்மையில் 
ஓர் சூலம் படைத்தீர் - நீர் வலிமையொடு ஓர் சூலத்தை ஏந்தி நின்றீர் ; 
என்னென்றேன் - யாது காரணத்தாலென்றனன் ; தோன்றும் உலகு 
உய்ந்திட என்றார் தோற்றமடைந்த உலகிலுள்ளோர் உய்யும்படியே என் 
றனர் ; ஆலம் களத்தீர் என்றேன் - விடத்தைக் கண்டத்திலுடையீர் என்ற 
னன் ; நல் ஏலம் குழலாய் நீ ஆலம் வயிற்றாய் அன்றோ என்கின்றார் - நல்ல 
மயிர்ச்சாந்து பூசிய கூந்தலையுடையவளே ! நீ ஆலத்தை வயிற்றிலுடையாயல் 
லவோ ? என் கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) உலகு உய்ந்திட என்றது , பிரமாதி தேவர் தாம் தாம் பரமென் 
றதை விலக்கி , அவரை இச்சூலத்தால் அடர்த்து அவர் பரமன்மையை விளக் 
கினமையை நூலானுணர்ந்து உலகு உய்ந்திடுதற்கு என்ற குறிப்பு . தலைவி ஆல 
கண்டர் என்றமையின் நீ ஆலவயிற்றாய் என்றனர் . ஆலம் - விடம் , ஆலிலை ; 
ஆலிலைபோலும் வயிற்றாய் என்றபடி . அன்றி , திண் மையில் ஓர் சூல் அம்பு 
அடைத்தீர் என்று கண்ணழித்து , திண்ணியமேகத்தில் ஓர் சூலுண்டாகச் 
சலத்தை அடைப்பித்தீர் என்று தலைவி கேட்டதாகக்கொண்டு அது பெய்து 
உலகை உய்விக்கத்தான் என்று கூறியதாகவும் , கொள்க . ஏலம் - மயிர்ச் 
சாந்து . ஏலவார்குழலி என்று அம்பிகைக்குப் பெயருள்ளதும் தெளிக . அச 
ஞாலநிகழும்புகழொற்றி நடத்தீர்நீர்தானாட்டமுறும் 
பாலரலவோவென்றேனைம்பாலர்பாலைப்பருவத்திற் 
சாலமயல் கொண்டிடவருமோர் தனிமைப்பாலரியாமென்றே 
யேலமுறுவல்புரிகின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) ஞாலம் நிகழும் புகழ் ஒற்றி நடத்தீர் - உலகில் நிலைபெறும் 
புகழையுடைய ஒற்றியில் நடனத்தைச் செய்பவரே ! ; நீர் நாட்டம் உறும் 
பாலர் அலவோ என்றேன்-- நீவிர் கண்ணமைந்த நெற்றியையுடையீரல்லவோ 
என்றனன் ; ஐம்பாலர் பாலை பருவத்தில் சால மயல்கொண்டிட வரும் ஓர் 
தனிமை பாலர் யாம் என்றே - ஐம்பாலுடைய பெண்கள் பாலிய பருவத் 
தில் மிகவும் மயல் கொள்ளும்படி வரத்தக்க ஒப்பற்ற தனிமையினையுடைய 
பாலியர் ( எவ்வனர் ) யாம் என்று ) ஏல முறுவல் புரிகின்றார் - பொருந்தும் 
படி மந்தகாசஞ் செய்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) தான் - அசை . நாட்டம் - கண் . பாலர் - நெற்றியர் . பாலம் 
நெற்றி . நீர்தானாட்டமுறும்பாலரென்பது நீர் சொரிந்தழும் கண்ணுடைய 
இளம்பாலரெனவும் , நீர் விளையாடலைச்செய்யும் பாலரெனவும் , நீர் யாவரும் 


. 


இங்கிதமாலை யுரை . 


ருங் 


நாடத்தக்க பாலரெனவும் பொருள்பட நிற்றலின் , யாம் அத்தகைய பாலரல் 
லை ; மற்றெத்தகையரெனின் , ஐம்பாலர் பாலைப் பருவத்தில் மயல் கொள்ளவரும் 
ஒரு தனிப்பாலராகிய யவ்வனா என்று தமது நிலைமை சாற்றியபடி . ஐம் 
பால் - கூந்தல் , இது உச்சியில் முடித்தலால் முடி என்றும் , பக்கத்தில் முடித்த 
லால் கொண்டை என்றும் , பின்னே செருகலால் சுருள் என்றும் , சுருட்டி 
முடித்தலால் குழலென்றும் , பின்னிவிடுத்தலால் பனிச்சை என்றும் ஐம் 
பகுப்பு பெற்றமையால் வந்த காரணப்பெயா . தலைவி ஒருபாலர் என்றதற்குத் 
தலைவர் ஐம்பாலர் மயல்கொள்ளும் தனிமைப்பாலர் என்றது நயம் . அரு 
வண்மைதருவீரொற்றிநகர்வாழ்வீரென்னைமருவீரென் 
பண்மையறியீரென்றேனியாமுணர்ந்தேயகலநின்றதென்றார் 
கண்மையிலரோ நீரென்றேன்களமையுடையேங்கண்மையுற 
லெண்மை நீயேயென்கின்றாரிதுதான் சேடியென்னே டீ . 

இ - ள் .) வண்மை தருவீர் ஒற்றிநகர் வாழ்வீர் என்னை மருவீர்- தியாகம 
ருளும் வள்ளலே ! ஒற்றிவாசரே ! என்னை அணையாதிருக்கின்றீர் ; என் 
உண்மை அறியீர் என்றேன் - எனது நம்பிக்கையை நீர் அறியீர் என்றேன் ; 
உள் மை உணர்ந்தே அகல நின்றதென்றார் - உனது உள்ளத்திலுள்ள மயக் 
கத்தை உணர்ந்து தான் தூரநின்றது என்றனர் ; கண்மை இலரோ நீர் என் 
றேன் நீர் ( சற்றேனும் ) தாக்ஷணிய மில்லா தவரோ ? என்றேன் ; களம் 
மை உடையேம் - நாம் களத்தில் கறுப்புடையேம் ; எண்மைநீயே என்கின் 
றார்- ( கண்ணளவில் மையிடும் ) எளியை நீயே என்கின்றனர் ; ஏடி சேடி 
து என் ? எ - று . 

( வி - க .) உண்மை - சத்தியத்தன்மை உள்மை - உள்ளத்திலுள்ள மை . 
மை - மயக்கம் , அல்லது அஞ்ஞானம் . கண்மை - 

கண்ணின்றன்மை ; (தாக்ஷ 
ணியம் ) கண்ணின் கண் மை . எண்மை-எளிமை ; ஏழைமைத்தன்மை . பெண் 
களை ஏழை என்பதும் ஒருவழக்கு . கண்மை இலரோ என்பதற்குக் களமை 
யுடையேம் என்ற துநயம் . அகலநிற்றல் - ஒற்றியிருத்தலென இருபொருள் 
படநின்றது . 

அசு 
தவந்தங்கியசீரொற்றி நகர் தனைப்போனினைத்தென்மனையடைந்தீ 
ருவந்தென் மீதிற்றேவர்திருவுள்ளந்திரும்பிற்றோவென்றேன் 
சிவந்தங்கிடநின்னுள்ளமெம்மேற்றிரும்பிற்றதனைத்தேர்ந்தன்றே 
விவர்ந்திங்கணைந்தாமென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) தவம் தங்கிய சீர் ஒற்றிநகர் தனைப்போல் நினைத்து என்மனை 
அடைந்தீர் - தவநிலைபெற்ற சிறப்புமிக்க ஒற்றி நகரைப்போல நினைத்து 
எனது மனையையும் அடைந்தீர் ; தேவர் திருவுள்ளம் உவந்து என் மீதில் 
திரும்பிற்றோ என்றேன்- தேவரீரது திருவுள்ளம் விரும்பி என்னிடம் 
இன்றுதான் திரும்பிற்றோ என்றேன் , நின் உள்ளம் சிவம் தங்கிட எம் 
மேற்றிரும்பிற்று அதனை தேர்ந்தன்றே - நினது உள்ளம் மங்கலமுறுமாறு 


-பகைவ 


திருவருட்பா 
எம்மிடந்திரும்பினது அதனை அறிந்தல்லவா?; இங்கு இவர்ந்து அணைந்தாம் 
என்கின்றார் 

இப்போது விரும்பி வந்தணைந்தோம் என்கின்றனர் ; ஏடி 
சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) நீ விரும்பாதபோது நாம் திரும்பாதிருந்தோம் . நீயும் விரும்பி 
னை யாமும் விரையவந்தனம் என்பது . சீவன் தன்னையே நோக்கிக்கொண்டி 
ருந்தபோது சிவம் எதிரிடாமையும் , சீவன் சிவத்தை நோக்கில் சிவம் எதிரீடா 
தலும் குறிப்பித்தபடி . சிவம் - மோக்ஷமுமாம் ... இவர்தல் - விரும்பல் . அஎ 
ஒன்னார் புரமூன்றெரிசெய்தீரொற்றியுடையீரும்முடைய 
பொன்னார் சடைமேல் வெள்ளெருக்கம்பூவைமிலைந்தீரென்னென்றே 
னின்னாரளகத்தணங்கேநீ நெட்டிமிலைந்தாயிதிலதுகீ 
ழென்னாருலகரென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( உ - ள் .) ஒன்னார் மூன்று புரம் எரிசெய்தீர் ஒற்றியுடையீர் 
ரது மூன்று புரத்தினையும் எரித்தவரே ! ஒற்றிநகர்வாசரே !; உம்முடைய 
பொன்னார் சடைமேல் வெள்ளெருக்கம் பூவை மிலைந்தீர் என் என்றேன் - 
உமது பொன்மயமான சடையில் வெள்ளெருக்கம் பூவைச்சூடினீர் என் 
னென்று 

கேட்டனன் ; அணங்கே நின் ஆர் அளகத்து நீ நெட்டி மிலைந்தாய் 
இதில் அது கீழ் என்னார் உலகர் என்கின்றார் - தெய்வப் பெண்போல்பவளே ! 
நினது செறிந்த கூந்தலில் நீ சடையைச் சூடினை இதனிலும் அதனைக் கீழே 
ன்று கூறார் உலகர் என்கின்றார் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி.த. ) ஒன்னார் - பகைவர் ; பகைவராவார் தாரகாக்ஷன் , கமலாக்ஷன் 
வித்துன்மாலி என்பவர் . பொன் என்பது உவமை ஆகுபெயராய் கொன் 
றையை உணர்த்திற்றென்றுகொண்டு , கொன்றையும் ஆத்தியும் புனைந்தசடை 
எனலும் ஒன்று . யாங்கள் உமக்கிணங்காவிடில் மட்லூருங்குறிப்போ எருக்க 
லர் சூடியதெனக் குறிப்பாகத் தலைவி கேட்டமைக்கிணங்கத் தலைவரும் 
எமது கூட்டம் பெறாமையானன்றோ நீயும் ஒப்பனையின்றி உனது கூந்தல் 
சடைபடப்பெற்றாய் என்று குறிப்பாகக் கூறியதாகக் கோடலுமாம் . அஅ 
கனிமானிதழிமுலைச்சுவடுகளித்தீரொற்றிக்காதலர்நீர் 
தனிமானேந்தியாமென்றேன்றடங்கண்மடந்தாய் நின் முகமும் 
பனிமானேந்தியாமென்றார்பரைமான்மருவினீரென்றே 
னினிமான் மருவியென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 


உள் .) கனி மான் இதழி முலைச்சுவடு களித்தீர் ஒற்றி காதலர் -- 
கோவைக்கனியை மானும் இதழையுடைய உமாதேவியின் முலைச்சுவட்டிற்குக் 
களிப்படைந்தவரே ! ஒற்றி நகரிற்காதலரே ! ; நீர் தனிமான் ஏந்தியாம் என் 
றேன் - நீவிர் ஒற்றைமானை ஏந்தினவாரம் என்றனன் ; தடம் கண் டைந்தாய் 
- விசாவித்த கண்களையுடைய பெண்ணே ! ; நின் முகமும் பனி மான் ஏந்தி 
யாம் என்றார் - நினது முகமும் துள்ளுதலுடைய மானை எந்தினதாம் என் 


இங்கிதமாலை யுரை 


ருரு 


றனர் ; பரை மால் மருவினீர் என்றேன் - நீர் உமையினது மையலை மருவி 
னவர் என்றனன் ; இனி மால்மருவி என்கின்றார் - பெண்ணே ! நீயும் இப் 
பொழுது மாலை மருவினவளாயினை என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? 
எ - று . 

( வி - கு . ) மானுதல் - ஒத்தல் . காதலர் - அண்மைவிளி . ஒற்றியிருக்கும் 
எனது நாயகரே ! என்றதுமாம் . தனிமானேந்தி என்றதற்குப் பனிமானேந்தி 
என்றதும் , பரை மால் மருவி என்றதற்கு இனிமால் மருவி என்றதும் நயம் . 
இனியென்பது - நிகழ்காலத்தின் கண்வந்தது ; * " பண்டறியேன் கூற்றென் 
பதனை யினியறிந்தேன் - பெண்டகையாற் பேரமர்க் கட்டு ” என்னுந் திருக் 
குறளிற்போல . 

அசு 
சிறியேன்றவமோவெனைப்பெற்றார் செய்த தவமோவீண்டனை 

டடைந்தீ 
ரறியேனொற்றியடிகேளிங்கடைந்தவாறென்னினைத்தென்றேன் 
பொறிநேருனதுபொற்கலையைப்பூவாாகலையாக்குறநினைத்தே 
யெறிவேல்விழியாயென்கின்றாரிது தார் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) சிறியேன் தவமோ எனைப்பெற்றார் செய்த தவமோ அறியேன் 
ஈண்டு அடைந்தீர் - சிறியளாகிய எனது தவந்தானோ என்னைப் பெற்றார் 
செய்த தவந்தானோ அறியேன் ( தேவர் ) ஈண்டடைந்தீர் ; ஒற்றி அடிகேள் 
இங்கு அடைந்தவாறு என் நினைத்து என்றேன் - ஒற்றிநகர்த்தலைவரே ! 
இங்கு அடைந்தவிதம் யாது நினைத்து என்றனன் ; எறிவேல் விழியாய் - 
எறியத்தக்க வேற்படை போன்ற கண்களையுடையவளே !; பொறிநேர் உனது 
பொற்கலையை பூவார்கலை ஆக்குற நினைத்தே என்கின்றார் - இலக்குமிக்கு 
ஒத்த உனது பொன்னாடையை பூவாசிகளது வஸ்திரம் ஆக்குதற்கு நினைத்தே 
என்கின்றார் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - க .) பூவார்கலையாக்குதலாவது மண்பட்டு மாசுண்டதாகச் செய்தல் , 
அரையினின்றும் வீழுங்கலையாக்கல் , வீழ்ந்து கிடத்தலால் பூவுலகர்கவருங் 
கலையாக்கல் , புட்பபாணம் பாய்ந்த கலையாக்கல் என்றிங்ஙனம் இசைத்தலு 
மாம் . புள்ளி நேர்ந்த பொற்கலையெனக்கூட்டலும் இயையும் . பொறி - புள்ளி. 
அளிக்குங்குணத்தீர் திருவொற்றியழகரேநீரணிவேணி 
வெளிக்கொண்முடிமேலணிந்ததுதான் விளியாவிளம்பத்திரமென்றேன் 
விளிக்குமிளம்பத்திரமுமுடிமேலேமிலைந்தாம் விளங்கிழைநீ 
யெளிக்கொண்டுரையேலென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) அளிக்கும் குணத்தீர் திருவொற்றி அழகரே - சர்வான்மாக்க 
ளுக்குஞ் சரணாகவிருந்து இரக்ஷிக்கும் குணத்தரே ! திருவொற்றி நகரவாச 
ரான சௌந்தரரே !; நீர் அணிவேணி வெளி கொள் முடிமேல் அணிந்தது 
தான் விளியா இளம்பத்திரம் என்றேன் - கங்கை தரித்த சடையினையுடைய 

* தகையணங்குறுத்தல் - ஈ . 


திருவருட்பா. 


--- 


இளிகொண்ட முடியின் மேல் அணிந்தது (இளமை ) குன்றாத இளம் பத்திரம் 
என்றேன் ; விளங்கிழை விளங்கும் ஆபரணத்தையுடைய பேதாய் ; 
விளிக்கும் இளம்பத்திரமும் முடிமேல் மிலைந்தாம் - நம்மால் மடிக்கப்பட்ட 
இளைய பத்திரத்தையும் முடிமேல் அணிந்தோம் ; நீ எளிக்கொண்டு உரை 
யேல் என்கின்றார் - நீ எளிமையாக ஒன்று முரையாதே என்கின்றனர் ; எடி 
சேடி இது என் ? எ - று . 

( வி - து . ) அழித்தல் அழைத்தலாதிய பெறாத தளிர்ப்பத்திரமே வேணியி 
லுள்ளது எனப்பொருள்படு தலால் அழித்தலாதியவுடைய இளம்பத்திரமும் 
உண்டென்று கூறியபடி . இப்பத்திரம் - கொக்குருவாய் வதிந்து உலகமெலாம் 
கொறித்துமிழ்ந்து கொண்டிருந்த குரண்டாசுரனென்னும் கொக்கினைத் தடி 
ந்து கொண்ட அதன் இறகு .. இந்த இறகணிந்தமை இலிங்கபுராணமாதியவற் 
றான் அறிக . 
வாசங்கமழுமலர்ப்பூங்காவனஞ்சூழொற்றிமாநகரீர் 
நேசங்குறிப்பதென்னென்றேனீயோகமோவுரையென்றார் 
தேசம்புகழ்வீர்யானென்றேன் றிகழ்தைத்திரிதித்திரியேயா 
மேசங்குறிப்பதென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) வாசம் கமழும் மலர் பூங்காவனம் சூழ் ஒற்றிமாநகரீர் -- மணம் 
வீசுகின்ற மலர்களையுடைய நந்தனவனங்கள் அடர்ந்த திருவொற்றிமாநகரீர் !; 
தேசம் புகழ்வீர் - உலகத்தேதாரால் துதிக்கப்படுவீர் !; நேசம் குறிப்பது என் 
என்றேன் -அன்புவிளைக்குஞ் சுகத்தையே நாடுவது என்னை என்றனன் ; 
நீயோ நாமோ உரை என்றார்-- நாடுவதோ ? அல்லது நாம்நாடுவதோ 
கூறென்றனர் ; யான் என்றேன்- யான் நாடுவதே என்றனன் ; ( அதற்கிவர் ) 
திகழ்தைத்திரி தித்திரியே யாமே சம் குறிப்பது ஏன்கின்றார் - விளங்குகின்ற 
தைத்திரி தித்திரியே யாமே சுகநாடுவது என்கின்றனர் ; ஏடி சேடி இது 
என் ? எ - று . 


( வி - து . ) ஒற்றிமாநகரீர் நேசம் யான் குறிப்பதெனவும் ஒற்றிமாநகரீ 
ராகிய நீர் நேசங்குறிப்பதெனவும் இருபொருட்பட இயம்பினமையின், யார் 
குறிப்பதென்பார் ‘ நீயோ நாமோ என்றும் ; நீகுறிப்பதாகவுரைப்பது மரப 
றியார் வார்த்தையென்பார் தைத்திரிதித்திரியே என்றும் ; நீயும் சுகங்கு 
றித்தற்கு உரியவளாயினும் நீ சுகவிளைவுக்குத் தானமே : இதைநாடி யனுபவிப் 
பது நாமே என்பார் யாமே சம் குறிப்பது என்றுங் கூறினார். நே - அன்பு . 
சம் - சுகம் . திகழ்தலாவது ஒருவன் முறையையறியாது ஒன்றை மொழியுங் 
கால் இவன் தைத்திரிதித்திரியென உளறுகின்றானென உலகவழக்கில் எடுத் 
தாளப்பட்டு வழங்கல் ; குறிப்பு நோக்கமும் தப்பாது பொருள்கவர் தலாதிய 
குணங்களுமுடைமையின் . தைத்திரியமருளிய தித்திரிப்பறவையைத் தலை 
விக்குவமித்ததுமாம் . இனி, ஒற்றிமாநகரீர் உமது நேசம் யான் மதித்துரைப் 
பது எத்தன்மையதென்று வினவ ; இது தைத்திரி தித்திரியேயாம் ; ( ஆயி 


கஉ 


இங்கிதமாலை யுமை . 
னும் தெரிந்தமட்டும் உரைப்பதாதல்பற்றி ) அவரவர் மதித்துரைப்பதையும் 
யாம் ஏசுதலைச்செய்யோம் என்கின்றா ரெனலுமென்று . இப்பொருட்கண் 
ணும் தித்திரிபோல்பவளே ! ( உள்ளவாறு மதித்துரைக்கின்றா யாகலின் ) 
நீ உரைப்தை யாம் அவமதித்துரையோம் என்கின்றாரெனவும் அமைத்துக் 
கொள்க . 

முன்னொருகாலத்தில் வைசம்பாயன முனிவர் தம்மாணாக்கராகிய காத்தி 
யாயன முனிவரை முனிந்து , நீ ஓதித்தெளிந்த எசுர்வேதத்தை இப்பொழுதே 
உமிழ்ந்துவிடென்று கூற ; அவர் வணங்கிப் பிரார்த்தித்தும் ஆசிரியர் உடன் 
படாமையால் உமிழ்ந்துவிட்டனா . அப்பொழுது அவ்வேதம் தீச்சுடராய்ச் 
சொலிக்க ; அதுகண்ட வியாஸமுனிவர் அவ்வெம்மையைத்தணித்து , அங்கி 
ருந்த சிலமுனிவரைத் தித்திரி ரூபமெடுத்து உண்ணும்படி செய்து , அப்பறவை 
களால் மீட்டும் சொல்வித்தன மயின் அவ்வேதம் தைத்திரியமெனப் பெயர் 
பெற்றது . தித்திரி - மீன்குத்திப் பறவை ; தித்திரிசம்பந்தம் தைத்திரி ; 
தைத்திரிய மெனவும்படும் . அது எசுர்வேதம் . 
பேசுங்கமலப்பெண்புகழும் பெண்மையுடைய பெண்களெலாங் 
கூசும்படியிப்படியொற்றிக்கோவேவந்ததென்னென்றேன் 
மாசுந்தரி நீயிப்படிக்கு மயங்கும்படிக்குமாதருனை 
யேசும்படிக்குமென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( உள் .) ஒற்றிக்கோவே - ஒற்றிநகரத்தலைவரே !; பேசும் கமலம்பெண் 
புகழும் பெண்மையுடைய பெண்கள் எலாம் - உலகம் புகழத்தக்க இலக்குமி 
யும் கொண்டாடும் பெண்டன் மைவாய்ந்த பெண்களெல்லாம் ; கூசும்படி இப் 
படி வந்தது என் என்றேன் - வெட்கும்படி இப்படி நிரவாணமாய்வந்தது 
என்னை என்றேன் ; மாசுந்தரி நீ இப்படிக்கு மயங்கும் படிக்கும் மாதர் உனை 
ஏசும் படிக்கும் என்கின்றார் - மிக்க அழகியே ! நீ இப்பூமியில் மயங்கவும் 
( உன்னை யொத்த ) மாதர்கள் உன்னை ஏசவும் ( வந்தது ) என்கின்றனர் ; ஏடி 
சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) அழகின் மிகுதியாலும் கலவிப்பெருக்கத்தாலும் திருமகளும் 
கலைமகளும் புகழுந்தரத்தரென்பாா , கமலப்பெண்புகழும் பெண்கள் என்றா 
ரெனலும் , யாம் நிர்வாணியாக வந்தது எம்மைப்போலவே நீயும் நிர்வாணி 
யாதற்கே யென்பார் , இப்படிக்கு மயங்கும்படிக்கு என்றாரெனலுமாம் . கங 
கொடியாலெயில் சூழொற்றியிடங்கொண்டீரடிகள் குருவுருவாம் 
படியாலடியிலிருந்தமறைப்பண்பையுரைப்பீரென்றேனின் 
மடியாலடியிலிருந்தமறைமாண்பைவகுத்தாயெனிலதுநா 
மிடியாதுரைப்பேமென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) கொடி ஆல் எயில் சூழ் ஒற்றியிடம் கொண்டீர் அடிகள் - 
கொடிகளசைகின்ற மதில்களுடைய ஒற்றியை இடமாகக்கொண்டீா அடி 


| 


Eiro 


திருவருட்பா. 


கஎ 


காநுக்கிரகங்களுள் அநுக்கிரக குணமெனவும் , விற்குணத்தின் குணமென் 
பது வில்லாகிய பொன்மலைபோல உருகுங்குணம் , வில்லினாணாகிய அரவின் 
குணமெனவும் , பொருள்பட்டும் நின்றன . அரவின் குணங்கொள்ளின் , 
அரவை நிகர்த்த குறியையுடைய குணத்தாயென்க. பலவிற்பொருந்தும் 
உமது புகழ்க்குணம் என அந்வயித்து பலாக்கனிபோன்று இனிமை வாய்ந்த 
உமது புகழாகிய குணம் என்றலும் ஒன்று . 
ஊரூரிருப்பீரொற்றிவைத்தீரூர்தான் வேறுண்டோவென்றே 
னோரூர்வழக்கிற்கரியையிறையுன்னிவினவுமூரொன்றோ 
பேரூர்தினையூர் பெரும்புலியூர்பிடவூர்கடவூர் முதலாக 
வேரூரனந்தமென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) ஊர் ஊர் இருப்பீர் ஊர் ஒற்றிவைத்தீர் - ஒவ்வொரு நகரினும் 
வசிப்பீர் உடக்குரியதொரு நகர் ஒற்றியாகவைத்தீர் ; வேறு உண்டோ என் 
றேன் - மே உரியதொரு நகர் உளதோ வென்று வினாவினேன் ; ( அதற் 
கிவர் ) ஓரூர் வழக்கில் கரியை இறை உன்னி வினவும் ஊர் ஒன்றோ- நமக்கு 
உரியதொரு நகர் ஒற்றியென வழங்குவதில் நீ சாக்ஷியையாகி விடையுன்னி 
யெம்மை னவும் நகர் ஒன்றுதானோ ? ; பேரூர் தினையூர் பெரும்புலியூர் 
பிடவூர் கடவூர் முதலாக ஏர் ஊர் அனந்தம் என்கின்றார் - பேரூர் முதலாக 
அழகிய நகரம் அனந்தம் ( எமக்குண்டு ) என்றிசைக்கின்றனர் ; ஏடி சேடி 
இது என் ? எ - று . 

( வி - த .) ஒவ்வொருவூரினும் இருப்பீராயினும் , உரியது திருவொற்றியூ 
ராகக்கொண்டுள்ளீர் , இதுபோல உரியதொருவூர் வேறும் உண்டோவென்று 
யான் வினவ , இவர் உமதூரை அடகாக வைத்துவிட்டீரே, வேறு சுதந்தரவூர் 
உமக்குண்டோவென்று கேட்டதாக வுட்கொண்டு , உரியவூர் . பலவுள்ளன 
வென்பார் ஏரூர் அனந்த மென்கின்றார் என்றும் , நமதூர் ஒற்றியென 
வழங்குவதைப் பலரறியத் தேற்றுவதில் நீ சாக்ஷியாயினை யென்பார் - ஓரூர் 
வழக்கிற்கரியை என்கின்றாரென்றும் கொள்க . தான் - அசை . வழக்கு - வழங் 

கரியை - முன்னிலைவினை முற்று வினையெச்சம் . இறை . பதிலுத்த 
ரம் . அது வேறு நகரமுமுண்டு , அல்லது இன்று எனத்தெளிவிப்பது . ஒற் 
றிவைத்தல் - விலக்கிவைத்தலுமாம் . 
விழியொண்ணுதலீரொற்றியுளீர் வேதம்பிறவியிலரென்றே 
மொழியு நுமைத்தான்வேயீன்ற முத்தரெனலிங்கென்னென்றேன் 
பழியன்றணங்கேயவ்வேய்க்குப்படு முத்தொருவித்தன்றதனா 
லிழியும் பிறப்போவென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) விழி ஒள் நுதலீர் - அக்கினிக்கண்ணை அழகிய நெற்றியிலுடை 
யீரே ! ; ஒற்றியுளீர் - ஒற்றியூர் வாசரே !; வேதம் பிறவியிலர் என்று மொ 
ழியும் நுமை - வேதங்கள் பிறப்பற்றவரென்று மொழியாநின்றன தேவரீரை ; 
இங்கு வேய் ஈன்ற முத்தர் எனல் என் என்றேன் - இவ்வுலகில் மூங்கிலா 


குவது . கரியை 


கூஅ 


இங்கிதமாலை யுரை . 


சுக 


லீனப்பட்ட முத்தர் என்றுகூறல் என்னையோ ? என்றனன் ; அணங்கே பழி 
அன்று- தெய்வம் போல்பவளே ! அப்படிக்கூறல் பழியல்ல ; படு முத்து அவ் 
வேய்க்கு ஒரு வித்து அன்று - தோன்றிய அம்முத்தம் அம்மூங்கிலுக்கு ஒரு 
வித்தாகாது ; அதனால் இழியும் பிறப்போ என்கின்றார் - அதனானே அது 
இழிந்த பிறப்பாகுமோ ? என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) தான் - அசை . முத்து மூங்கிலினாற் பெறப்பட்டதாயினும் , 
அது மற்றொருமூங்கில் தோன்றற்குக் காரணமாகாமையால் , அம்மூங்கிலி 
னுதிப்பு பழிக்கப்படுவதன்று . தோற்றத்தான் மாத்திரத்தினாலேயே முத்து 
இழிபிறப்பின தாகிவிடுமோ ? என்றபடி . எனவே , கன்மவசத்தாலுதிக்கும் 
மற்றைத்தோற்றங்கள் போல்வதாகாது , ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் கருணை 
வசத்தாலுதித்த தோற்றமே யாதலால் , அது பிறப்பின்பாற்பட்டதல்லை 
யெனத் தேற்றித் தமக்குப் பிறப்பில்லாமை சாதித்தவாறாயிற்று . பிரளய 
காலத்திலே தேவராதியரும் அழிதல் கண்ட வேதங்கள் தாமும் அவ்வாறு 
அழியாமல் நித்தியமாக வாழ்தலைவிரும்பிக் கயிலையிற் சிவபெருமானை வழி 
பட்டு அக்கடவுளருளியவாறு மீண்டுத் திருநெல்வேலியை யடைந்து மூங்கில் 
வனமாகித் தம்மிடத்தே சிவபெருமான் முத்தெனத்தோன்றி விளங்கப் 
பெற்றனவென்பது அத்தலபுராணம் . 
விண்ணார்பொழில்சூழொற்றியுளீர் விளக்குந்தாமமிகுவாசத் 
தண்ணார்மலர்வேதனையொழிக்கத்தருதல் வேண்டுமெனக்கென்றேன் 
பண்ணார்மொழியாயுபகாரம்பண்ணாப்பகைவரேனுமிதை 
யெண்ணாரெண்ணாரென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) விண் ஆர் பொழில் சூழ் ஒற்றியுளீர் - விண்ணுலகை யளாவிய 
சோலைகணெருங்கும் ஒற்றி நகரவாசரே ! ; மிகு வாசம் தண் ஆர் மலர் வேத 
னை ஒழிக்க விளங்கும் தாமம் எனக்கு தருதல் வேண்டும் என்றேன் - 
மிக்கமணமும் தண்மையுமமைந்த பஞ்சபாணமாகிய புட்பங்களின் வேத 
னையை யான் ஒழிக்குமாறு விளங்குகின்ற உமது கொன்றைமாலையை எனக்கு 
அருளவேண்டுமென்றனன் ; பண்ணார் மொழியாய் பண்ணிலு மினிமை 
யார்ந்த மொழியை யுடையாளே ! ; உபகாரம் பண்ணா பகைவரேனும் இதை 
எண்ணார் எண்ணார் என்கின்றார் - பிறர்மாட்டு உபகார சித்தமிலாத பகைவர் 

யிருக்கினும் ( அவர்மாட்டும் ) இத்தகைய நினைவை ஒருவரும் நினையார் 
நினையார் ஈதென்னே என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 
( வி - து . ) எண்ணார் என்ற அடுக்கு இரக்கத்தின் மேலது . 

மன்மதபாண 
வேதனை யொழிக்க நினது தாமம் தருதி என்ற தலைவியின் கருத்தை நோக் 
காது மலரின் மேய பிரமனை ஒழிக்கவேண்டியதாகக்கொண்டு , இது பகைவர் 
மாட்டுங் கருதத்தக்க தன்றென்கின்றாரென்பது . இனிப் பிரமதேவனை 
யொழிக்க நினது பரந்தாமத்தைத் தருதல் வேண்டும் என்று வேண்டிய 
தாகக்கொண்டு , உபகாரிகளல்லாரிடத்தும் இதை நினையார் , அங்ஙனமாகத் 


- 


உ 

திருவருட்பா. 
தனுவாதி யீந்து பாகம்வரப்பண்ணும் பிரமதேவரிடம் இதை நினைக்க 
லாமோ ? என்றாரெனினும் அமையும் . ஒழித்தல் - பிறப்பாதியநல்க அணுக 
வொட்டாதகற்றல் . விளங்குந்தாமம் - ஒளிரும் பரந்தாமமெனப்படும் முத் 
தியுலகம் . 

(க 00 ) 
செம்பான்மொழியார் முன்னரெனைச்சேர்வீரென் கோதிருவொற்றி 
யம்பார்சடையீருமதாடலறியேனருளல் வேண்டுமென்றேன் 
வம்பார்முலையாய் காட்டுகின்றாமன்னும் பொன்னாரம்பலத்தே 
யெம்பால்வாவென் றுரைக்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) திருவொற்றி அம்பு ஆர் சடையீர் - திரு ஒற்றியூரில் வாழுங் 
கங்கையையும் ஆத்தியையும் அணிந்த சடைமுடியீரே! ; செம்பால் மொழி 
யார் முன்னர் - செவ்விய பால்போலு மினிய சொற்களையுடைய இம்மங் 
கையர் முன்னர் ; எனை சேர்வீர் என்கோ - என்னை அணைவீர் என்பேனோ; 
உமது ஆடல் அறியேன் அருளல்வேண்டும் என்றேன் உமது நடிப்பை 
யானறியேன் எனக்கு அருள்பாலித்தல் வேண்டுமென்றனன் ; வம்பு ஆர் 
முலையாய் - கச்சணிந்த தனத்தவளே !; மன்னும் பொன் ஆர் அம்பலத்தே 
எம்பால் வா காட்டுகின்றாம் என் றுரைக்கின்றார் நிலைபெற்ற பொன்னம் 
பலத்தில் எம்மிடம் வருதி அங்கு அதனைக் காட்டியருள்வோ மென்றுரைக் 
கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) செம்மை - இனிமைப்பண்பு . உமது திருவிளையாடலறியேனெ 
ன்று கூறியதை , இவர் உமது நடனமறியேனென்றதாகக்கொண்டு , பொன் 
னம்பலத்தே வா என்கின்றாரெனவும் , 

என்கின்றாரெனவும் , ஓ என்பதை வியப்பிடைச்சொல் 
லாக்கி என்னைச் சேர்வீரென்பேன் என்றதாகக்கொண்டு மங்கையர்முன் 
இதை விரும்பிய நீ அம்பலம் வெளியாய் இரகசியஸ்தானமுமா யிருத்த 
லால் ஆங்குவா என்கின்றாரெனவும் , மங்கையர் முன்னர் எனை மருவ வாரு 
மெனக்கூற நாணிநின்றேனென்ற தலைவிக்கு இங்காயின் சிலரறிவர் அம் 
பலத்திலாயின் பலரறிவராகலின் ஆங்குவா வெனப்பரிகசிக்கின்றாரெனவும் 
பொருள்பட்டு நிற்பதும் ; இவைக்கிணங்க ஆடலென்பதும் நடித்தலையும் கல 
த்தலையும் குறித்து நிற்பதும் ஓர்க . என்கு - என்பேன் , தன்மையொருமை 
வினைமுற்று . 
மைக்கொண்மிடற்றீரூரொற்றிவைத்தீருண்டோமனையென்றேன் 
கைக்கணிறைந்த தனத்தினுந்தங்கண்ணினிறைந்த கணவனையே 
துய்க்குமடவார்விழைவரெனச்சொல்லும் வழக்கீதறிந்திலையோ 
வெய்க்குமிடையாயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) மை கொள் மிடற்றீர் ஊர் ஒற்றிவைத்தீர் மனை உண்டோ 
என்றேன் - கருமைபெற்ற கண்டத்தீர் ஊரை ஒற்றியாகவைத்தீர் மனையுண் 
டோ ? என்றனன் ; எய்க்கும் இடையாய் - துவளு மிடையையுடையவளே! 
துய்க்கு மடவார் போக நுகரும் யவ்வனமங்கையர் ; கைக்கண் நிறைந்த 


காக 


இங்கிதமாலை யுரை . 


க 02 


தனத்தினும் தம் கண்ணில் நிறைந்த கணவனையே விழைவர் - கையில் 
நிறையப்பெற்ற திரவியத்தினும் தமது கண்ணிலனுபவிக்கத்தக்க அழகுநிறை 
ந்த கணவனையே விரும்புவர் ; எனச்சொல்லும் வழக்கீது அறிந்திலையோ 
என்கின்றார் - என்று கூறும் உலகவழக்கிதனை உணர்ந்திலையோ ? என்றிசை 
க்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) ஒற்றியை ஊராகக் கொண்டீர் உமக்கு வீடுண்டோ ? வென்று 
யான் கேட்க ; இவர் ஊரை அடகுவைத்த வுமக்கு மனைவியுண்டோ ? என்று 
அசதியாடியதாகக்கொண்டு , அழகரான எம்மை அணைய விரும்பாதவரு 
முண்டோ ? உலகில்வழங்கும் பழமொழியு மறியாய் கொல் , எம்மைக்கண்ட 
மாத்திரத்தே இறுமாந்து பூரித்த முலையால் வருந்தும் இடையையுடைய 
வளே ! நீ விரும்பி நின்றாற்போலப் பலர்விரும்புவரென் றிசைத்தவாறாயிற்று . 
மை கொள் மிடறு - நீலகண்டம் . மனை - வீடு , மனைவி . 
ஆறுமுகத்தார் தமையீன்றவைந்து முகத்தாரிவர்தமைநான் 
மா றுமுகத்தார்போலொற்றிவைத்தீர்பதியையென்னென்றே 
னாறுமலர்ப்பூங்குழனீயோநாமோவைத்ததுன்மொழிமன் 
றேறுமொழியன்றென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) ஆறு முகத்தார் தமை ஈன்ற ஐந்து முகத்தார் இவர் தமை 
நான் - சடானன முடையராகிய முருகக்கடவுளையீன்ற பஞ்சானன முடைய 
ராகிய இப்பெருமானை யான் ( நோக்கி ) ; மாறுமுகத்தார் போல் பதியை 
ஒற்றிவைத்தீர் என் என்றேன் - மாறுமுகமுடையீர்போல உமது நகரை ஒற் 
றியாகவைத்தீரே இது என்னையென்றனன் ; நாறும் மலர் பூ குழல் - மணக் 
கும் மலர்கள் சூடிய அழகிய கூந்தலையுடையாய் ; நீயோ நாமோ வைத்தது -- 
நீயா நமா ஒற்றிவைத்தது ; உன் மொழி மன்று ஏறும் மொழி -அன்று 
என்கின்றார் உன துவார்த்தை சான்றோரவையிற் சாரத்தக்க வார்த்தை 
யல்ல என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 


( வி - கு .) ஐந்து முகம் - ஈசானம் , தற்புருடம் , அகோரம் , வாமதேவம் , சத் 
தியோஜாதம் என்பன . இவற்றோடு அதோமுகங்கூட்டிச் சிவபிரானுக்கும் 
ஆறுமுகங் கோடலும் உண்டு . பதியை ஒற்றி நகராகக்கொண்டீர் என்று 
யான்கூற , இவர் எமது நகரத்திற்கு அணுகிய நகராக்காது பகைவர்போல 
உமதுநகரை அதிதூரத்ததாக வைத்தீரென்றதாகக்கொண்டு , எப்பதியும் எம் 
துபதியேயாகவும் அதிதூரத்ததாகிய ஒற்றி நகராகவைத்தது நீயேயென் 
கின்றா ரென்பது கருத்து . இனி விற்குந்தன்மையர்போலப் பதியை ஒற்றி 
வைத்தீரென்றதாகக்கொண்டு பதியென்பதற்குக் கணவனெனப் பொருள் 
கொண்டு , பதியை ஒற்றிவைத்தது நீயேயென்கின்றாரெனலும் ஒன்று . ஒற்றி - 
அடகுமாம் . பதி - நகர் , கணவன் . ஒற்றி ைவத்தல் தூரமாகவைத்தல் , 
அடகுவைத்தல் , 

கங 


சுச 

திருவருட்பா. 
வள்ளன்மதியோர் புகழொற்றிவள்ளாலுமதுமணிச்சடையின் 
வெள்ளமகண்மேற்பிள்ளை மதிவிளங்கலழகீதென்றேனின் 
னுள்ள முகத்தும் பிள்ளைமதியொளிகொண்முகத்தும் பிள்ளைமதி 
யெள்ளலுடையாயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 
( இ - ள் . ) வள்ளல் மதியோர் புகழ் ஒற்றி வள்ளால் - 

வள்ளற்றன்மை 
யுடைய அறிஞர் புகழத்தக்க ஒற்றி நகருடைய தியாகேசாே ! ; உமது மணி 
சடையில் -- நுமது பவளம் போன்ற சடையில் ; வெள்ள மகள்மேல் பிள்ளை 
மதி விளங்கல் அழகு ஈது என்றேன் - வெள்ளவடிவான கங்கையின் மேல் இள 
மதிவிளங்குதல் மிக அழகிது என்றனன் ; எள்ளல் உடையாய் - கங்கையை 
இவ்வாறு இகழ்தலுடையவளே !; உள்ள முகத்தும் பிள்ளைமதி ஒளிகொள் 
முகத்தும் பிள்ளைமதி என்கின்றார் - உனக்கு உள்ளத்தும் இளமதியே ஒளி 
தங்கிய முகத்தும் இளமதியே இது அறியாயோ ? என்கின்றார் ; ஏடி சேடி 
இது என் ? எ - று . 

( வி - து .) மணி - அழகுமாம் . எள்ளலுடையாய் என்றது பிறர் நகைக் 
கும்படி அவிழ்ந்த ஆடையை உடையவளே என்பதுங் குறித்தவாறு . முகம் - 
ஏழனுருபு . எம்மைக் 

காதலித்தமை காரணமாகப் பொறாமை கொண்டு , 
கங்கைபால் ஒரு சிறுமதி வாய்ந்தமைபற்றிச் செப்புகின்றாய் நின்பால் இரு 
சிறுமதிக ளிருக்கின்றனவே என்றெள்ளியபடி . உள்ளத்துப் பிள்ளைமதி - 
அற்ப அறிவு . முகத்துப்பிள்ளைமதி - அர்த்தசந்திரன் , அர்த்தசந்திரன் போல் 
வதாகிய நெற்றி முகத்தின் ஒருறுப்பாகலின் முகத்தும் பிள்ளைமதி யென்றார் . 
உள்ளத்தனையேபோலன்பருவக்குந்திருவாழொற்றியுளீர் 
கள்ளத்தவர்போலிவணிற்குங்கருமமென்னீரின்றென்றேன் 
மெள்ளக்கரவுசெயவோநாம் வேடமெடுத்தோநின்சொனினை 
யெள்ளப்புரிந்ததென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ : 

( இ - ள் .) உள் அத்தனையேபோல் அன்பர் உவக்கும் திருவாழ் ஒற்றியு 
ளீர் - கருதும் அவ்வளவுபோலவே அன்பர்கள் அநுபவித்துக் களித்தற் கே 
துவாகிய ஐசுவரியங்களமைந்த ஒற்றி நகரிலமர்பவரே! ; இன்று கள்ளத்தவர் 
போல் இவண் நிற்கும் கருமம் என் என்றேன் - இன்று அகத்தணுகாது 
வஞ்சகர்போல இக்கடையில் நிற்கும் காரியமென்னையோ ? என்றனன் ; 
மெள்ள கரவு செயவோ நாம் வேடம் எடுத்தோம் - பெண்ணே நாம் மெல்ல 
வஞ்சகம் செய்வதற்கோ இவ்வேடம் தரித்தது ; நின்சொல் நினை எள்ளப் 
புரிந்தது என்கின்றார் - நினது சொல்லே நின்னை இகழச்செய்தது என்கின் 
றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) கருதும் அளவுப்படியே அநுபவித்தலாவது வேண்டிய பொ 
ருள்களை வேண்டியவளவிற் குறையாது நுகர்தல் ; தனை - அளவு . போல் - 
அசையுமாம் . கள்ளத்தவரென்பது வஞ்சகத்தவர் , களவுசெய்யும் அத்தவர் , 
கள்ளக்கணவர் , என்றிங்கனம் பலபொருள் தந்துநிற்க அச்சொல்லை உப 


இங்கிதமாலை யுரை . 


காரு 


-- 


யோகித்தமையால் , நின்சொல் நின்னை எள்ளப்புரிந்த தென்றாரென்க . கள் 
ளல் - களவுசெய்தல் . கள்ளக்கணவர் போலென்றுஞ் சுட்டினமையின் நாம் 
மெள்ளக் களவு செய்தற்கோ இவ்வேடங்கொண்டது , இப்பொழுதே மயக்கி 
நின்னைக் கவர்தற்கன்றோ ? என்றுங் கூறியவாறாயிற்று . மெள்ள - மெல்ல , 
( லளவொற்றுமை .) இவண் என்று புறங்குறித்தமையால் அகமென்பது வரு 
விக்கப்பட்டது . 
அச்சையடுக்குந்திருவொற்றியவர்க்கோர்பிச்சைக்கொடுமென்றேன் 
விச்சையடுக்கும்படி நம்பான் மேவினோர்க்கிவ்வகிலந்டைப் 
பிச்சையெடுப்பேமலதுன் போற்பிச்சைக்கொடுப்பேமல்வென்றே 
யிச்சையெடுப்பாயுரைக்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) அச்சை அடுக்கும் திருவொற்றி அவர்க்கு ஓர் பிச்சை கொடும் 
என்றேன் - உள்ளீடாகி உயிரை அடுத்து நிற்கும் வியாபகராகிய இத்திரு 
வொற்றி வாணருக்கு ஒரு பிச்சையைக் கொடுப்பீர் என்றனன் ; ( அதற் 
கிவர் ) விச்சை அடுக்கும்படி நம்பால் மேவினோர்க்கு இ அகில நடை பிச் 
சை எடுப்பேம் அலது - பெண்ணே ! ஞானமுறும்படி நம்பால் அடைந்தோர் 
க்கு இந்த உலக நடையாகிய பைத்தியத்தை விலக்குவோம் அல்லாமல் ; உன் 
போல் பிச்சை கொடுப்போம் அல என்றே நின்னைப்போலப் பிச்சைக்கொ 
டுக்க வியலோம் என்றே ; இச்சை எடுப்பாய் உனாக்கின்றார் - தமது இச் 
சையை எடுப்பாக ( ஏளனமாக ) உரைக்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - கு .) அச்சை யடுக்கும் என்றது * " அகரவுயிர்போ லறிவாகி யெங் 
கும் - நிகரிலிறை நிற்கு நிறைந்து என்றபடி எல்லா அக்கரங்களுக்கும் அக 
ரம் முதலானாற்போன்று எல்லாவுயிர்கட்கு முதலானவரென்பது கருத்து . 
அடுத்தல் - ஒத்தல் . பிச்சு - மயல் , பைத்தியம் . யான் பிச்சையிடுமென் றிய 
ம்ப இவர் நீ நின்னையடைந்தார்க்குக் காமமயலைக் கலப்பிப்பாய் , யாம் நம் 
மையடைந்தார்க்கு அகிலமயலை அகற்றுவமல்லது உடைவியோம் என்றிங்க 
< எம் இசைக்கின்றார் ஈதென்னை என்றவாறு . 
அள்ளற்பழனத்திருவொற்றியழகரிவாதம்முகரோக்கி 
வெள்ளச் சடையீருள்ளத்தேவிருப்பேதுரைத்சாற் பருவலென்றேன் 
கொள்ளக்கிடையாவலாகுமுகங்கொண்டவ முதங்கொணாந்தின்னு 
மெள்ளத்தனை தாவென்கின்றரிதுதான்சேடி யென்னேடீ . 

( இ - ள் . ) அள்ளல் பழனம் திருவொற்றி அழகர் இவாதம் முகநோக்கி - 
சேறுமருவிய வயல் சூழ்ந்த ஒற்றியழகரான இவரது திருமுகத்தை நோக்கி ; 
வெள்ளம் சடையீர் - கங்கையை ஆதரித்த சடையுடையீர் ! ; உள்ளத்தே 
விருப்பு ஏது உரைத்தால் தருவல் என்றேன் - உமது உள்ளத்தின்கண் யாது 
விருப்பம் அதை யியம்பில் தருவேனென் றனன் ; கொள்ள கிடையா அலர் 

* திருவருட்பயன் - க 


40 சு 


சு 


சு 


திருவருட்பா . 


க எ 


குமுதம் கொண்ட அமுதம் கொணர்ந்து இன்னும் எள்ளத்தனை தா என்கின் 
றார்- பிறருக்குக் கிட்டு தற்கரிய பரந்த அடுப்பிற்சமைத்த அன்னத்தைக் 
கொணர்ந்து இன்னும் எட்பிரமாணம் தருதி என்கின்றனர் ; ஏடி சேடி இது 
என் ? எ - று . 
( வி - த .) கொள்ளக்கிடையா அமுதமெனக் கூட்டுக . 

தேவரமுது 
அடாது அமைந்ததாதலின் அட்டவமுதே யாம் விரும்புவது என்பார் , குமு 
தங்கொண்ட வமுதம் என்றார் . குமுதம் - அடுப்பு . அன்றிச் செவ்வல்லிமலர் 
போலும் உன்வாயிற் சுரக்கும் தேனூறல் , அல்லது அத்தேன் போலும் 
இன்னுரை தா எனினும் அமையும் . எள்ளத்தனை என்பது சிறிது என்னும் 
பொருட்டு . இன்னும் தா என்றதால் முன்னும் தந்துளதெனப் போ தரும் . 
முன்னுந்தந்தமை வந்தவுடன் பிக்ஷையமுதிட்டமையும் , வெள்ளச்சடையீர் 
உள்ளத்தே விருப்பேது உரைத்தால் தருவல் என வார்த்தைய முதளித் 
தமையுமாம் . 
விஞ்சுநெறியீரொற்றியுளீர் வியந்தீர்வியப்பென்னிவணென்றேன் 
கஞ்சமிரண்டுநமையங்கேகண்டு குவிந்தவிரிந்திங்கே 
வஞ்சவிருதா மரைமுகையைமறைக்கின்றன நின்பால்வியந்தா 
மெஞ்சலறநாமென்கின்றாரிது தான் சேடியென்னேம் . 

( இ - ள் . ) விஞ்சும் நெறியீர் ஒற்றியுளீர் வியந்தீர் இவண் என் வியப்பு 
என்றேன் - மேன்மை வாய்ந்த நெறியினையுடையவரே ! ஒற்றிநகரவாசரே ! 
ஏதோ அதிசயித்தீர் இவ்விடத்து யாது வியப்புகண்டீர் என்றனன் ; நமை 
அங்கே கண்டு நின்பால் குவிந்த கஞ்சம் இரண்டு - நம்மைத் தூரத்தே கண்ட 
மாத்திரத்தே நின்பாற்குவிந்த இரண்டு தாமரைகள் ; இங்கே விரிந்து வஞ்ச 
இருதாமரை முகையை மறைக்கின்றன - சமீபித்த இங்கே விரிந்து வஞ்ச 
னைவாய்ந்த இருதாமரை அரும்புகளை மறைத்தலைச் செய்கின்றன ; நாம் எஞ் 
சலற வியந்தாம் என்கின்றார் - (இவைகண்டு நாம் ) குறைவற வியந்தோம் 
( ஈதேவியப்பு ) என்கின்றார் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) இருகஞ்சம் - இருகைகள் . அவைகுவிந்தமை அஞ்சலி செய் 
தமை . வஞ்சம் - ஆடவரை மயல்கொள்வித்தல் . இருதாமரைமுகை - இரு 
தனங்கள் . மறைத்தல் ஆடையகன்ற அத்தனங்களை நாணங்காரணமாக 
மூடல் , அல்லது முலை விம்மலா லொசிகின்ற இடைக்குதவியாக அம்முலைப் 
பாரம் தாம் தாங்கல்போன்று பொதிதலுமாம் . எனவே , நாம் ஒற்றியிருந் 
தமைகண்டு அஞ்சலியாகக் குவிந்த கைத்தாமரைகள் யாம் நெருங்கியமை 
கண்டு விரிந்து தனவரும்புகளை மறைக்கின்றமை நோக்கி வியந்தோமென்ற 
வாறு . கூந்தலவிழ்த்தலும் , முடித்தலும் , முலைமுகந்திறத்தலும் , மூடலும் , 
ஆடையவிழ்த்தலும் , உடுத்தலும் முதலியன விரக்மேலிட்ட மங்கையர்க்குரிய 
இங்கிதமாதலால் அது குறிப்பித்ததும் ஒக்கும் , 


க 0 அ 


இங்கிதமாலை யுரை . 


கள் 


அளியாரொற்றியுடையாருக்கன்ன நிரம்பவிடுமென்றே 
னளியார்குழலாய்பிடியன்னமளித்தாற்போது மாங்கதுநின் 
னொளியார்சிலம்புசூழ்கமலத்துளதாற்கடகஞ்சூழ்கமலத் 
தெளியார்க்கிடு நீயென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

இ - ள் . ) அளியார் ஒற்றியுடையார்க்கே நிரம்ப அன்னம் இடும் என் 
றேன் - ( தோழியரை நோக்கி ) கிருபையுடைய ஒற்றிநகர்க்கிறைவராகிய இவ 
ருக்கு நிரம்ப அன்னத்தை இடுவீர் என்றனன் ; அளியார் குழலாய் - வண்டு 
மொய்க்குங் கூந்தலை யுடையவளே 1 ; பிடி அன்னம் அளித்தால் போதும் - 
பிடியன்னம் நமக்கீந்தாற்போதும் ; அது நின் ஒளியார் சிலம்பு சூழ் கம 
லத்து உளது - அப்பிடி யன்னம் நினது ஒண்மையார்ந்த சிலம்பணி சூழ்ந்த 
கமலத்தின் கணுள்ளது ; நீ கடகம் சூழ் கமலத்து (உளது ) எளியார்க்கிடு என் 
கின்றார் - நீ கடகம் சூழப்பெற்ற கமலத்தில் உள்ளது எளியவர்க்கிடுதி என் 
கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) தலைவி தோழியரைநோக்கி இவருக்கு நிரம்ப அன்னமிடும் என் 
றமைகேட்ட தலைவர் எமக்குவேண்டுவது பிடியன்னமே யென்பார் , பிடி 
யன்னமளித்தாற் போதும் என்றும் , அதுபிடியும் அன்னமும் போல வுலவி 
நீ நம்பக்கலனுகுவதே யென்பார் , பிடி சிலம்பிலும் அன்னம் கமலத்திலும் 
உள்ளன வாகலின் , அந்நயமுந்தோன்றச் , சிலம்பு சூழ்கமலத்துளது என் 
றும் , காலாலளிக்கும் அஃதன்றிக் கையாலளிக்கும் பிடியன்னம் எமக்குவேன் 
டுவதன்றென்பார் , கடகஞ்சூழ் கமலத்துளது நிரம்ப எளியார்க்கிடுக என் 
றும் கூறினார் . ஆங்கு ஆல் அசைகள் . பிடியன்னம் - பிடியும் அன்னமும் ; 
கைப்பிடியளவின தாகிய அன்னம் , பிடித்தவன்னமுமாம் . பிடி - பெண் 
யானை . சிலம்பு - மலை , காற்சிலம்பு . உளதென்பது பின்னுங்கூட்டப்பட் 

கடகஞ்சூழ் கமலத்துளதென்பது கடகம் - பிடி ; கமலம் - கை ; அதி 
லுள்ளது 

அன்னம் எனவும் பொருள்பட்டுக் கையிற் பிடியன்னமெனக் 
குறிப்பிப்பதும் ஓர்க . 
விச்சைப்பெருமானெனுமொற்றிவிடங்கப்பெருமானீர் முன்னம் 
பிச்சைப்பெருமானின்றுமணப்பிள்ளைப்பெருமானாமென்றே 
னச்சைப்பெறுநீயம்மணப்பெண்ணாகியிடையிலையங்கொள் 
ளிச்சைப்பெறும் பெண்ணென்கின்றாரிதுதான் சேடியேன்னேடீ . 

( இ - ள் . ) ஒற்றி விச்சை பெருமான் எனும் விடங்கப்பெருமான் நீர் முன் 
னம் பிச்சைப்பெருமான்- ஒற்றியில் வாழும் ஞான சொரூப ரெனப்படும் 
சுயம்பு மூர்த்தியே ! தேவரீர் முன்பு பிக்ஷாடனரா யிருந்தீர் ; இன்று மணப் 
பிள்ளைப் பெருமானாம் என்றேன் - இன்று எம்மால் ( விரும்பப்பட்டமையின் ) 
மணவாளப்பெருமானாயினீர் என்றேன் ; அச்சை பெறும் நீ அம்மணப்பெண் 
ஆகி இடையில் ஐயம்கொள் இச்சை பெறும் பெண் என்கின்றார் - எமக்கு 
ஒத்தவுருவம் பெற்றுள்ள நீ அழகிய மணத்துக்கு உரிய பெண்ணாகி இடை 


க.கூ 


( 


சு அ 


ககம் 


திருவருட்பா . 
யில் ஐயங்கொள்ளுகின்ற விருப்பம் பெறும் பெண்ணாயிருக்கின்றனை + என் 
கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) விச்சை - ஞானம் . விடங்கர் டங்கத்தினாற் றுளைக்கப்படாத 
வர் ; சுயம்பு என்றபடி . டங்கம் - உளி . விடங்கம் - அழகுமாம் . முன்னம் 
மகளிரை மயக்க அதிசுந்தர பிக்ஷாடனர் போன்று நடித்து , இடையில் 
இன்று கலியாண சுந்தரராயினீர் என்று தலைவி கூறியதற்கேற்பத் தலைவ 
ரும் பெண்ணே ! எம்மையொத்தநீயும் முன் கலியாணசுந்தரியாகி இடை 
யில் ஐயங்கொள்ளும் கோலம் உடையையாயினை என்று எதிரியம்பியவாறு . 
அச்சு - அடையாளம் ; அஃதாவது - பெருமானுக்கொத்த மங்கலவடிவமும் 
காதன்மேலீட்டால் ஆடையிழப்பு முதலியனவும் உடைமை . அம்மணம் - 
அழகியமணம் , நிருவாணம் . இடை - நுசுப்பு , மத்தி . ஐயம் கண்டோர் 
இடையுண்டோ இன்றோ எனக்கொள்ளுஞ் சந்தேசம் , பிக்ஷை . இச்சை - 
போகவிருப்பம் . 
படையம்புயத்தோன்புகழொற்றிப்பதியீரரவப்பணிசுமந்தீர் 
புடையம்புயத்திலென்றேன் செம்பொன்னே கொடையம்புயத்தினுநன் 
னடையம்புயத்துஞ்சுமந்தனை நீதானாவரவப்பணிமற்று 
மிடையம்புயத்துமென்கின்றாரி துதான்பேடியென்னேடீ . 

( இ.ள். ) படை அம்புயத்தோன் புகழ் ஒற்றி பதியீர் புடை அம் புயத் 
தில் அரவப்பணி சுமந்தீர் என்றேன் - படைப்புத் தொழிலினையுடைய பிர 
மனால் புகழப்பெற்ற ஒற்றி நகரீர் ! தேவரீர் திரண்ட அழகிய புயத்தில் 
சருப்பாபரணங்களைச் சுமந்தீர் என்றனன் ; செம்பொன்னே - செவ்விய இலக் 
குமி போல்பவளே ! ; கொடை அம்புயத்தினும்- கொடுத்தலைப்புரியும் தாம 
ரைபோலும் கரத்தினும் ; நல் நடை அம்புயத்தும் - நல்ல நடையினைச்செய் 
யும் பாததாமரையினும் ; மற்றும் இடை அம்புயத்தும் - இன்னும் இடையி 
லுள்ள அம்புயத்தினும் ; நீ நானா அரவப்பணி சுமந்தனை என்கின்றார் 
பலப்பல அரவப்பணிகளைச் சுமந்தனையே என் கின்றனா ; ஏடி சேடி இது 
என் ? எ - று . 

( வி - த .) அம்புயத்தில் அரவப்பணி சுமந்திரே மணியணி ! யணியமாட் 
டீரோ ? என்று எள்ளிய தலைவிக்கு நாம் புயத்தினௗவில் அப்பணிசுமந் 
தோம் , நீ கொடையம்புயத்தும் நடையம்புயத்தும் இடையம்புயத்தும் அப் 
பணி சுமந்தனையே என்று எதிரெள்ளியபடி . அரவப்பணி 

சாப்பாபரண 
மும் , அசைதலால் ஒலிசெய்யும் ஆபரணங்களுமாம் . அரவம் - பாம்பையு 
ணர்த்தும்போது தமிழ்ச்சொல் , அரா என்பது ஈறு குறைந்து உகரச்சாரி 
யையும் அம்மும் பெற்றது . ஒலியை உணர்த்தும்போது வடசொல் ; ரவம் - ஒலி ; 
இது முதலில் அகரம்பெற்றுவந்தது . அம்புயத்தை யுவமிக்கும் பன்னிரண் 
மறுப்புக்களுள் நிதம்பமும் ஒன்றாகலின் இடையம் புயத்து மென்றார் . இடை 


நீ 


- 


இங்கிதமாலை யுரை . 

. 


சுக 


கக்க 


யம்புயம் - இடையை யடுத்த அம்புயமென்க ; இதனை " * திருமுகங் கமல 
மிணைவிழி கமலஞ் செய்யவாய் கமலநித் திலந்தாழ் - வருமுலை கமல மினைக் 
கரங் கமலம் வலம்புரி யுந்தி பொற் கமலம் - பெருகிய வல்குன் மணித்தடங் 
கமலம் பிடிநடைத் தாள்களுங் கமல - முருவவட் கிவ்வா றாதலி னன்றோ வுய 
ர்ந்தது பூவினுட் கமலம் . " என்னும் செய்யுளானும் உணர்க . 
கூம்பாவொற்றியூருடையீர்கொடும்பாம்பணிந்தீரென்னென்றே 
னோம்பாதுமை 

ரைக்கிற்பார்த்திடிலுள்ளுன்னில்விடமேற்றுன்னிடைக்கீழ்ப் 
பாம்பாவதுவேகொடும்பாம்பெம்பணிப்பாம்ப துபோற்பாம்பலவென் 
றேம்பாநிற்பவிசைக்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) கூம்பா ஒற்றி ஊர் உடையீர் கொடும் பாம்பு அணிந்தீர் என் 
என்றேன் - அழிவுறாத ஒற்றியூரை யுடையவரே ! கொடிய பாம்புகளை 
அணிந்தீரே ! இது என்னை என்றனன் ; உன் இடைக்கீழ் பாம்பு ஆவதுவே 
ஓம்பாது உரைக்கில் பார்த்திடில் உள் உன்னில் விடம் ஏற்று கொடும்பாம்பு 
மங்கையே ! உனது இடையின் கீழுள்ள பாம்பே ஒதுக்காமல் வாயால் உச்ச 
ரிக்கினும் கண்ணால் பார்க்கினும் உள்ளத்தில் நினைக்கினும் விடத்தை ஏற்றுவிக் 
கும் கொடும்பாம்பு ; எம் பணி பாம்பு அதுபோல் பாம்பு அல என்று ஏம் 
பாநிற்ப இசைக்கின்றார் - எமது அணியாகிய பாம்பு அதுபோலக் கொடும் 
பாம்பு அல்லவென்று யான் ஏங்கிநிற்கும்படி பேசுகின்றனர் ; ஏடி சேடி 
இது என் ? எ - று . 

( வி - த .) கூம்பாமை - பிரளயத்தும் அழியாமை . இடைக்கீழ்ப்பாம்பு - 
அல்குல் . ஆவது - சொல்லுருபு . ஓம்புதலாவது வாயால் உச்சரித்தலா தியன 
புரியினும் உயிர்கவர்வதாகலின் , இது முக்கா ரணங்களானும் பற்றப்படாத 
தென்று ஒதுக்கல் . ஏம்பல் - வருந்தல் . 
புயல்சூழொற்றியுடையீரென்புடையென் குறித்தோபோந்ததென்றேன் 
கயல்சூழ்விழியாய் தனத்தவரைக்காணலிரப்போரெதற்கென்றார் 
மயல்சூழ்தனமிங்கிலையென்றேன்மறையாதெதிர்வைத்திலையென்ற 
லியல் சூழறமன்றென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) புயல் சூழ் ஒற்றியுடையீர் என் புடை என் குறித்தோ போந்தது 
என்றேன் - மேகங்கள் தவழும் (மாளிகைகளும் சோலைகளுமுடைய ) ஒற்றி 
நகரவாணரே ! என்னிடத்து யாது குறித்தோ வந்தது என்றனன் ; கயல் 
சூழ் விழியாய்- கயல்மீனும் அவாவிச்சூழும் விழியினையுடையாய் ! ; இரப் 
போர் தனத்தவரைக்காணல் எதற்கு என்றார் - யாசிப்பவர்கள் தனமுடை 
யாரைக்காணுதல் யாதுக்கு ? நீ யோசிப்பாயாக என்றனர் ; மயல்சூழ் தனம் 
இங்கு இலை என்றேன் - மையலை விளைக்கும் தனம் இங்கு இல்லையே என்ற 
னன் ; மறையாது எதிர் வைத்து இலை என்றல் இயல்சூழ் அறம் அன்று 

தணிகைப்புராணம் - களவுப்படலம் - சஈ . 


ககஉ 


என 


ககங் 


மடமை 


திருவருட்பா. 
என்கின்றார் - பெண்ணே ! மறைக்காமல் முன்னேவைத்துக்கொண்டு இல்லை 
யென்று கூறுதல் ஒற்றுமையமைந்த தருமமன்று என்கின்றனர் ; ஏடி சேடி 
இது என் ? எ - று . 

( வி - த .) புடை - ஏழனுருபு . தனம் - ஸ்தனம் , பொருள் . தனமுடைய 
ளாகியும் அத்தனமில்லை என்றல் தருமமல்ல , நாம் உனது மையலையேற்றும் 
தனத்தைவிருப்பியே வந்தனம் என்றபடி . 
நடவாழ்வொற்றியுடையீர்நீர்நாகமணிந்ததழகென்றேன் 
மடவாயது நீர்நாகமென மதியேலயன்மான் மனனடுங்க 
விடவாயுமிழும்படநாகம் வேண்டிற்காண்டியென்றேயென் 
னிடவாயருகேவருகின்றாரிதுதான் சேடியென்னேடீ , 

( இ - ள் . ) நட வாழ்வு ஒற்றியுடையீர்- நடனவாழ்க்கையை யுடைய ஒற்றி 
நகரத்தவரே ! ; நீர் நாகம் அணிந்தது அழகு என்றேன் - நீவிர் பாம்புகளை 
யணிந்தது மிக்க அழகே என்றனன் ; மடவாய் அது நீர்நாகம் என மதியேல் 

யுடையவளே ! அது நீர்நாகமென்று மதியாதே ; அயன் மால் 
மனன் நடுங்க விடம் வாய் உமிழும் படம் நாகம் - பிரம விட்டுணுக்கள் மன 
நடுங்கும்படி ஆலகாலத்தை வாய்வழி யுமிழும் படத்தையுடைய பாம்பாகும் ; 
வேண்டில் காண்டி என்றே என் இடவாய் அருகே வருகின்றார் - நீ விரும் 
பில் காணுவாய் என்று என்னிடத்தில் அருகாக வருகின்றனர் ; ஏடி சேடி 
து என் ? எ - று . 

( வி - த . ) மனன் - போலி . இடவாய் - வாய் ஏழனுருபு . ஆடுந்தொழிலை 
யுடையீராதலால் ஆடும் பாம்பை அணிந்தீர் இது அழகே என்று தலைவி கூற , 
இறைவர் நீர்நாகமென்பதனைத் தண்ணீர்ப்பாம்பெனப் பொருள் கொண்டு 
நீ மடமையளாதலால் அங்ஙனமதித்தாய் அது படநாகமெனவுணர்தி என்று 
பகர்ந்தாரென்க. 
கோடாவொற்றியுடையீர் நுங்குலந்தான்யாதோகூறுமென்றேன் 
வீடார்பிரமகுலந்தேவர்வேந்தர்குலகல்வினைவசியப் 
பாடார்குலமோர்சக்கரத்தான்பள்ளிக்குலமெல்லாமுடையே 
மேடார் குழலாயென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) கோடா ஒற்றி உடையீர் மாறுபடாத ஒற்றி நகரை யுடைய 
வாே ! ; நும் குலம் யாதோ கூறும் என்றேன் நுமது குலம் எதுவோ 
அதனைக் கூறுவீர் என்றனன் ; ஏடு ஆர் குழலாய்- பூவிதழ் சூடிய கூந்த 
லையுடையாய் ! ; வீடார் பிரமகுலம் தேவர்குலம் - வேந்தர்குலம் பாடு ஆர் நல் 
வினை வசியகுலம் ஓர் சக்கரத்தான் பள்ளிகுலம் எல்லாம் உடையேம் என் 
கின்றார்- வீடடைதற்குரிய பிரமகுலம் தேவகுலம் அரசகுலம் பெருமை 
பெற்ற நல்வழியிற் பொருளீட்டும் வசியகுலம் ஒப்பற்ற குயவகுலம் வன்னிய 
குலம் மற்றும் எல்லாக்குலமும் உடையேம் என்கின்றனர் ; ஏடி சேடீ 
என் ? எ - று . 


ககச 


- 


இங்கிதமாலை யுரை . 


எக 


( வி - த . ) தான் - அசை . ஏடு - சினையாகுபெயர் . குலமென்பதற்கு மர 
பெனக்கொண்டது மன்றி ஆலபமெனவும் பொருள்கொண்டு , தேவர் அந்த 
ணராதியரமைத்த ஆலயமெல்லா முடையோம் , இக்குலங்களே யல்லது 
வேறுகுலம் நமக்கில்லையென்று தத்துவார்த்தமும் விளக்கியபடி . சக்கரத் 
தானென்பது பூமிக்குரிய சூத்திரனெனவும் , சக்கரத்தான் பள்ளியென்னும் 
இருமொழிகளும் ஒருங்கு சேர்ந்து , சக்கரமுடையராய்ச் சயன கோலம்வாய் 
ந்த திருமாலெனவும் பிறபொருள் பயந்தும் நின்றன . குலம் ஆலயமென்பது 
" ஊரானோர் தேவகுலம் என்பதனானுமறிக . ஆலயம் - இருசயாலயமுமாம் . 
நலமாயாற்றியுடையீர்நீர் நல்லவழகரானாலுங் 
குலமேதுமக்குமாலையிடக்கூடாதென்றேனின்குலம்போ 
லுலகோதுறுநங்குலமொன்றோவோராயிரத்தெட்டுயர் குலமிங் 
கிலகா நின்றதென்கின்றாரிது தான் சேடியென்னே டீ . 

( இ - ள் . ) நலம் ஆர் ஒற்றியுடையீர் நீர் நல்ல அழகர் ஆனாலும் - பலவளங் 
கள் ஆர்ந்துள்ள ஒற்றிவாணரே ! நீவிர் மிகநல்ல அழகர் ஆயினும் ; உமக்கு 
குலம் ஏது மாலை இடக்கூடாது என்றேன் - உமக்குக் குலம் இல்லையே ( ஆத 
லின் யான் ) மாலைசூடக்கூடாதே என்றனன் ; நின் குலம்போல் உலகு ஓது 
றும் நம் குலம் ஒன்றோ ( டெண்ணே ! ) நினது குலம்போல உலகமோதும் 
நமது குலம் ஒன்றோ ; ஓராயிரத்தெட்டு உயர்குலம் இங்கு இலகா நின்றது 
என்கின்றார் - ஒரு ஆயிரத்தெட்டு என்றெண்ணும் உயர்ந்தகுலம் இவ்வுலகில் 
விளங்காநின்றது என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) இன்ன சாதியரென்று ஏற்படாதவரை மணம்புரிவது மரபல்லா 
மையால் குலமில்லா வும்மை மணக்க ஏலாது என்றதலைவிக்கு , உனக்கு ஒரு 
குலம் , நமக்கு ஆயிரத்தெட்டுக்குலமுண்டென்று கூறியவாறு . குலம் - சாதி , 
ஆலயம் . சிவாலயம் ஆயிரத்தெட்டென்பது உலகறிபிரசித்தம் . இவை , 
தானே தோன்றியதாகிய சுயம்புலிங்கமும் , விநாயகக்கடவுள் சுப்பிரமணி 
யக்கடவுள் முதலியகணங்களால் தாபிக்கப்பட்டதாகிய காணலிங்கமும் , திரு 
மாலாதிய தேவர்களால் தாபிக்கப்பட்டதாகிய தைவிகலிங்கமும் , இருடிகளா 
தியரால் தாபிக்கப்பட்ட தாகிய ஆரிடலிங்கமும் , மநுடரால் தாபிக்கப்பட்ட 

மாநுடலிங்கமுமாகிய ஐஉகையிலிங்கங்களுள் ஒவ்வொன்றற்குத் 
தானமாக அமைந்துள்ளனவாம் . 
மதிலொற்றியினீர் நும்மனையாண்மலையின் குலநுப் மைந்தருளோர் 
புதல்வர்க்கானைப்பெருங்குலமோர்புதல்வர்க்கிசையம்புலிகுலமா 
மெதிரற்றருள்வீர் நுங்குலமிங்கெதுவோவென்றேன் மனைவியருள் 
ளிதுமற்றொருத்திக்கென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) மதில் ஒற்றியினீர் மதில் வளைந்த ஒற்றியிலுள்ளீர் ! ; நும் 
மனையாள் மலையின் குலம் - நுமதுமனைவியோ மலைக்குலத்தளாவள் ; நும் 
மைந்தருள் ஓர் புதல்வர்க்கு பெரு ஆனைகுலம் - உமது புத்திரருள் மூத்தபுதல் 


தாகிய 


கசகா 


எஉ 

திருவருட்பா 
வர்க்குப் பெரியயானைக்குலம் உரித்தாயது ; ஓர் புதல்வர்க்கு இசை அம்புலி 
குலமாம் - இளைய புதல்வர்க்கு இசைவாய்ந்த அழகிய வேங்கைக்குலம் உரித் 
தாகும் ; எதிர் அற்று அருள்வீர் --ஒப்பற்று அன்பர்க்கு அருள்பாலிப்பவரே 1 ; 
நும்குலம் இங்கு எதுவோ என்றேன் - நுமதுகுலம் இங்கு யாதோ ? நுவல் 
வீர் என்றனன் ; இது மனைவியருள் மற்றொருத்திக்கு என்கின்றார் - நீ எது 
வெனக்கூறிய இது எமது மனைவியருள் மற்றொரு மனைவிக்குரிய குலம் என் 
கின்றார் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) உமாதேவியார் இமவான் மகளா தல்பற்றி மலைக்குல மென்றதற் 
கிணங்க , விநாயகக்கடவுள் யானை 

முகமுடைமையும் முருகக்கடவுள் வள்ளிநாச் 
சியாரை மணம்புரியச் சென்றபோது வேங்கைமரமாதலுடைமையும்பற்றி 
யானைக்குலமும் புலிக்குலமுமாகப்புகன்றபடி , முருகக்கடவுள் சந்திரகுலத் 
தில் உக்கிரப் பெருவழுதியாராய் அவதரித்தமைபற்றி அம்புலிக்குல மென்றா 
ளெனலும் ஒன்று . எதுகுலத்துதித்த கண்ணனும் ஒரும ? - பன்டார் , 
எதுகுலம் மற்றொருத்திக்கென்றார் . கண்ணபிரா மயது திருமாலென் 
னும் ஒற்றுமைபற்றி என்க , எது - ஓரரசன் . 
தேமாம்பொழில்சூழொற்றியுளீர் திகழுந்தகரக்காற்குலத்தைப் 
பூமாரிலத்தில்விழைந்துற்றீர் புதுமையிஃதும்புகழென்றே 
னாமாகுலத்திலரைக்குலத்துள்ளணைந்தேபுறமற்றக்குலங்கொண் 
டேமாந்தனை நீயென்கின்றாரிதுதான் சேடியென்னே டீ . 

( இ - ள் .) தே மா பொழில் சூழ் ஒற்றியுளீர் - இனிய மாஞ்சோலை வளர்ந்த 
ஒற்றியூரிலுள்ளவரே ! ; திகழும் தகரம் கால்குலத்தை மா பூ நிலத்தில் 
விழைந்து உற்றீர் - விளங்கும் தகராலயத்தைப் பெருமையுற்ற பூமியில் விரு 
ம்பி அமர்ந்தீர் ; உம் புகழ் இஃது புதுமை என்றேன் --உமது புகழ்ச்சி 
இது மிக்க புதுமையுடையதென்றனன் ; ஆமாகுலத்தில் அரைக்குலத்து உள் 
அணைந்தே மற்று அரை குலம் புறம் கொண்டு நீ ஏமாந்தனை என்கின்றார் . 
ஆமாகுலத்துள்ளே பாதிகுலத்தை உள்ளத்துள்ளே வைத்து மற்றைப் பாதி 
குலத்தைப் புறத்திற்கொண்டு களித்திருக்கின்றாய் என்கின்றனர் ; ஏடி 
சேடி இது என் ? எ - று . 


. 


ககஎ 


( வி - த . ) பிரமாபுமாகிய இச்சரீரத்திலுள்ள தகரமாகிய புண்டரீக 
வீட்டினுள்ளே ஆகாசம் கிய சிவம் விளங்குவதுபோலப் புறத்தும் இப்பிர 
மாண்டமே பிரமபுரமாகவும் , இதனுள்ளே யிருக்கும் தில்லைவனமே புண்ட 
ரீக வீடாகவும் , இதிலே நிருத்தஞ்செய்யுஞ் சிவமே ஆகாசமாகவும் விளங்கு 
வதும் ; இவ்வாகாசம் பூதாகாசம்போற் சடமாகாது சித்தேயாம் ஆதலால் 
சிதம்பரமெனப்படுவதும் , இச்சிதம்பரமாகிய சிவம் எந்நாளும் நீக்கமின்றி 
விளங்குந் தானமாதலால் தில்லைவனமும் சிதம்பரமெனப்பெயர்பெற்றதும் 
பற்றி , சாந்தோக்கிய உபநிடதத்திலே தகரவித்தை கூறப்பட்டிருத்தலையும் , 
இத்தகரவித்தையை உபாசிக்கு முறைமை கைவல்லியோபநிடதத்தில் சிவ 


இங்கிதமாலை யுரை . 


எங் 


னது தகரோபசனாவிதிப்பிரகரணத்திலே சொல்லப்பட்டிருத்தலையுஞ் சிங் 
தித்து , விராட்புருடனது இருதயமாகிய தகரத்தின் கணுள்ள ஆலயத்தை 
இப்பூமியின்கண் விரும்பி யமர்ந்தீரென்று தலைவி கூற , ஆட்டுக்காற்குலத்தை 
விரும்பி யமர்ந்தீரென்று கூறியதாகத் தலைவர் உட்கொண்டு , நீ ஆமா குலத் 
தில் அரைக்குலத்தை உள்ளும் அரைக்குலத்தைப் புறத்தும் கொண்டிருப் 
பதுமல்லாமல் , எமது மரபும் விசாரியாது எம்மையிச்சித்துத் துன்புறுகின் 
றனை ; இப்படிப்பட்ட நீயோ ? உயர்குலம் பாராட்டிக்கொண்டு எமதுகுலம் 
இழிக்கத்தக்கவளென்று எதிரியம்பியவாறு . ஆட்டின்காற்குலமென் றமை 
யால் காட்டுப்பசுவின் அரைக்குலமென்று இழித்துரைத்ததொரு நயமும் 
இதிற்காண்க . ஆட்டுக்காற்குலம் - நடனபதத்தோடு கூடிய ஆலயம் , ( சிதம் 
பரம் . ) ஆமாகுலத்தில் அரைக்குலம் - ஆகுலம் ; ( ஆகுலம் - துன்பம் .) மற்ற 
ரைக்குலம் - மாகுலம் ( மாகுலம் - பெரியதொரு உயர்குலம் .) கால் -ஏழனு 
ருபு , பாதம் , காலென்னும் எண் ; அல்லது இடம் . இதனை வருஞ்செய்யுளா 
னும் உணர்க . குலம் - மரபு , ஆலயம் . ஆமா - காட்டுப்பசு . 

ககஅ 
அனஞ்சூழொற்றிப்பதியுடையீரகிலமறியமன்றகத்தே 
மனஞ்சூழ்தகரக்கால் கொண்டீர்வனப்பாமென்றேனுலகறியத் 
தனஞ்சூழகத்தேயணங்கேநீதானுந் தகரத்தலைகொண்டா 
யினஞ்சூழழகாமென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் :) அனம் சூழ் ஒற்றி பதியுடையீர் - அன்னங்கள் சூழப்பெற்று 
( வயனிறைந்த ) ஒற்றிப்பதியையுடையவரே !; அகிலம் அறிய மன்று அகத்தே 
மனம் சூழ் தகரம் கால் கொண்டீர் வனப்பு ஆம் என்றேன்- உலக மறியும் 
படி சிற்சபையிலே மனம் விரும்புகின்ற ஆட்டுக்காலைக் கொண்டீர் இது 
மிக்க அழகே என்றனன் ; தனம் சூழ் அகத்து ஏய் அணங்கே - திரவிய 
நிறைந்த வீட்டில் வசிக்கும் அணங்குபோல்பவளே ! ; நீ தானும் உலகறியத் தக 
ரம் தலைகொண்டாய் இனம் சூழ் அழகாம் என்கின்றார் - நீயும் உலகறியும் 
படி ஆட்டுத்தலையைக்கொண்டனை இது மிக்க அழகாகும் என்கின்றனர் ;; 
ஏடி சேடி இது என் ? எ - று . 
( வி - கு .) தான் - அசை . இனம் சூழ் அழகு 

இனம் சூழ் அழகு - கூட்டமான மிக்க 
தகர் - ஆடு ; ஆடுதலைச் செய்யுங்கால் , என்றதை ஆட்டுக்காலென்றதாகவே 
கொண்டு , நீ ஆட்டுத்தலை கொண்டா யென்று எள்ளியதாம் . ஆட்டுத்தலை - 
( உமதியல்பு அழகாமென்று ) ஆட்டுதலை செய்யுந்தலை . தகரக்கால் - தகரமா 
கிய இடம் . தகரத்தலை - மயிர்ச்சாந்தணிந்த தலை . அகமென்பது குறுக்கல் 
விகாரமெனக்கொண்டு தனஞ்சூழ் ஆக மெனலுமாம் . ஆகம் - மார்பு . 
பங்கேருகப்பூம்பணையொற்றிப்பதியீர்நடுவம்பரமென்னு 
மங்கேயாட்டுக்காலெடுத்தீரழகென்றேனவ்வம்பரமே 
லிங்கேயாட்டுத்தோலெடுத்தாயாமொன்றிரண்டு நீயென்றா 
லெங்கே நின் சொல்லென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ , 


ககக 


50 


என 


திருவருட்பா . 


க 20 


( இ - ள் .) பங்கேருகம் பூ பண்ணை ஒற்றி பதியீர் - தாமரைகள் மலர்ந்த 
அழகிய கனிறைந்த ஒற்றிப்பதியீரோ-1 ; 

நடு அம்பரம் என்னும் அங்கே , 
மத்திய ஆகாசமெனப் படுகின்ற சிதம்பரதலத்தே ; ஆட்டு கால் 

எடுத் 
தீர் அழகு என்றேன் - ஆட்டுக்காலை எடுத்தீரே ( இது நல்ல ) அழகு என்ற 
னன் ; அ அம்பரமேல் இங்கே ஆட்டு தோல் எடுத்தாய்- அந்த நடுவாகிய 
அம்பரத்தின் மேல் நீ ஆட்டுத்தோலை எடுத்தனை ; யாம் ஒன்று நீ இரண்டு 
என்றால் நின்சொல் எங்கே என்கின்றார் - யாம் எடுத்தது ஆட்டுக்காலொ 
ன்று நீ எடுத்தது ஆட்டுத்தோல் இரண்டு ஆனால் நினது சொல் எங்கே 
வெல்லும் என்கின்றனர் ; ஏடி . சேடி இது என் ? எ - று . 

( வி - த . ) பணை - இடைக்குறை . விராட்புருடன் இருதயத்தானமாகலின் 
நடு என்றார் . அங்கே எடுத்தீர் என்றதற்கு இங்கே எடுத்தாய் என்றும் , 
ஆட்டுக்கால் என்றதற்கு ஆட்டுத்தோல் என்றும் கூறியது நயம் . பிந்திய 
நடுவம்பரம் இடையாகிய ஆகாயம் ; தோற்றமாகக் காணப்படுதலில்லாத 
இடை என்றபடி . ஆட்டுத்தோல் - அசையுமியற்கையுடைய யானை ; முதலாகு 
பெயராய்க் கொம்பையுணர்த்திற்று . கொம்பு நிமிர்ச்சி சாயாமை வலிமை 
யால் முலைக்கு உவமை . 
மாணப்புகழ் சேரொற்றியுளீர்மன்றார் தகரவித்தைதனைக் 
காணற்கினிநான் செயலென்னேகருதியுரைத்தல் வேண்டுமென்றேன் 
வேணச்சுறுமெல்லியலேயாம் விளம்புமொழியவ்வித்தையுனக் 
கேணப்புகலுமென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) மாண புகழ்சேர் ஒற்றியுளீர் மன்று ஆா தகரவித்தைதனை - மா 
ட்சிமைபடப்புகழ்கவிந்த ஒற்றிநகரரே ! சிற்சபையிற்பொருந்திய தகரவித்தை 
யை ; இனி நான் காணற்கு செயல் என்னே கருதி உரைத்தல்வேண்டும் என் 
றேன் - இப்பொழுது யான் காணுதற்குச் செய்வது யாது சிந்தித்துச் செப்பி 
யருளல் வேண்டும் என்றனன் ; வேள் நச்சுறும் மெல்லியலே யாம் விளம்பும் 
மொழி அவ்வித்தை உனக்கு ஏண புகலும் என்கின்றார் - காமனும் காமுறும் 
மெல்லிய இயற்கையுடையவளே ! யாம் கூறாரின்றமொழியே அத்தகரவித் 
தையை உனக்கு உறுதிபடக்கூறாநிற்கும் என்கின்றனர் ; ஏடி சேடி இது 
என் ? எ - று . 

( வி - த .) தகரவித்தை - இருதயாகாசத்தைக் காணுதற்குரிய ஆராய்ச்சி 
நெறி . இது ( கக அ ) - வது செய்யுளுரையில் விளக்கப்பட்டது . விளம்பு 
மொழி - சாந்தோக்கிய மாதிய உபநிஷத்துகள் . மௌன நிலையினிலவிக் கைக் 
குறிப்பிற்காட்டும் சின் முத்திரையாதிய சேஷடைகளுமாம் . இவையும் சத் 
தானுமானத்தின் வழியால் குறித்தமெய்ப்பொருள்களைப் பிறர்க்கு விளக்குத் 
லால் விளம்புமொழியெனப்பட்டதெனக்கொள்க. 


க.க 


இங்கிதமாலை யுரை . 


எரு 


நல்லாரொற்றியுடையீர்யானடக்கோவெறும்பூவணையணைய 
வல்லாலவணும்முடன் வருகோவணையாதவலத்துயர் துய்க்கோ 
செல்லாவென்சொன்னடவாதோதிருக்கூத்தெதுவோவென விடைக 
ளெல்லா நடவா தென்கின்றாரி துதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) நல்லார் ஒற்றியுடையீர் யான் வெறும் பூவணை அணைய நடக் 
கோ - நல்லவர் பரவும் ஒற்றிநாதரே ! யான் தேவரீர் வீற்றிருக்கப்பெறாது 
வறிது கிடக்கும் மலரணையைத்தனித்தடைய நடக்கவா?; அல்லால் அவண் நும் 
முடன் வருகோ அன்றி ( நீருள்ள ) அவ்விடத்து உம்முடன் வருகவா?; அணை 
யாது அவலம் துயர் துய்க்கோ - உம்மை அணையப்பெறாது வீணே துயரை 
அனுபவிக்கவா ?; செல்லா என் செல் நடவாதோ - பயன்படா வெனது புன் 
சொல் உம்மிடம் செல்லாதோ ?; திரு கூத்து எதுவோ என - தேவரீர் திரு 
நடனம்யாதோ என்றுயான் வருந்திக்கேட்க ; எல்லாம் விடைகள் நடவாது 
ன்கின்றார் - யான் வினவிய வெல்லாவற்றிற்கும் விடைகளாக 
தென்று ஒருமொழிகூறி மருட்டுகின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 


எ 


நடவா 


( வி - த ) நடக்கோ இதில் கு தன்மையொருமை விகுதி . யான் நடக்கோ 
என்பதற்கு நட என்பதும் , வருகோ என்பதற்கு வா என்பதும் , துயர் துய்க் 
கோ என்பதற்கு து ( அனுபலி ) என்பதும் , என் சொல் நடவாதோ என்பதற்கு 
நடவாது என்பதும் , கூத்து எதுவோ என்பதற்கு நடவாது ( காளியுடன் ஒட் 
டியாடிய வாதுநடனம் என்பதும் , விடைகளாக நடவாதென்னும் ஒருமொ 
ழியே பிரிந்தும் தொக்கும் மாறியும் பொருள் தருவது உய்த்துணர்க. அன்றி , 
நீவிர் விரகமேலீட்டால் கேட்கும் வினாக்களுக்கெல்லாம் விடைவிளம்பிக் 
கொண்டுருப்பது ஈண்டுநடவாது என்னுங்கருத்தால் விடைகளெல்லாம் நட 
வாதென்றாரெனலுமாம் . 
ஆட்டுத்தலைவர் நீரொற்றியழகீரதனாற்சிறுவிதிக்கோ 
ராட்டுத்தலை தந்தீரென்றேனன்றாலறவோர 

ரறம்புகல 
வாட்டுத்தலை முன்கொண்டதனாலஃதேபின்ன ரளித்தாமென் 
றீட்டுத்தரமீந்தருள்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) ஒற்றி அழகீர் நீர் ஆட்டு தலைவர் - ஒற்றியில் வாழும் சுந்தர 
ராகிய நீர் ஆட்டுக்குத்தலைவர் ; அதனால் சிறுவிதிக்கு ஓர் ஆட்டுத்தலை தந் 
தீர் என்றேன் - அதனானே சிறுவிதியாகிய தக்கனுக்கு ஒரு ஆட்டுத்தலையை 
யளித்தீர் என்றனன் ; அன்று அறவோர் அறம்புகல ஆட்டு தலைமுன் கொண் 
டதனால் ( யாகஞ்செய்தவன்று ததீசி முனிவராதியர் தருமோபதேசஞ் 
செய்ய அதனைச் செவிசாய்த் துண ராது ) எள்ளுதலோடு ஆட்டுத்தலையுடைய 
னாய் முன்னிருந்தமையால் ; அஃதே பின்னர் அளித்தாம் என்று- அவ் 
வாட்டுத்தலையே அவனுக்கு உரியதென்று பின்பு தந்தோமென்று ; ஈட்டு 
உத்தரம் ஈந்தருள்கின்றார் - எதிராக விடையளிக்கின்றனர் ; ஏடி சேடி 
து என் ? எ - று . 


கஉங 


எக் 

திருவருட்பா . 
( வி - த .) ஆட்டு நடனம் ; ஆட்டு ஈட்டு முதனிலைத்திரிந்த தொழிற் 
பெயர்கள் . ஆட்டுத்தலையனான அவனுக்கு ஆட்டுத்தலையே யுரித்தென்று தந் 
தோமென்று தலைவி கூறிய சொல்லையே மறித்துக் கூறினாராதலால் , ஈட்டு 
உத்தரம் என்றாள் . ஆட்டுத்தலை - ஆட்டு தலைச்செய்யுந்தலை , ஆட்டினது தலை 
எனப்படும் . ஆல் - அசை . 
ஒற்றிப் பெருமானுமை விழைந்தாரூரில் வியப்பொன்றுண்டி ரவிற் 
கொற்றக்கமலம் விரிந்தொருகீழ்க்குளத்தேகுமுதங்குவிந்ததென்றேன் 
பொற்றைத்தனத்தீர் நுமைவிழைந்தார்புரத்தேமதியந்தேய்கின்ற 
தெற்றைத்தினத்துமென்கின்றாரிதுதான் சேடியேன்னேடீ . 

( இ - ள் . ) ஒற்றி பெருமான் உமை விழைந்தார் ஊரில் வியப்பு ஒன்றுண்டு 
ஒற்றி நாயகரே ! உமை விரும்பினவர் ஊரில் அதிசயம் ஒன்றுண்டு ; இர 
வில் கொற்றம் கமலம் விரிந்து ஒரு குளத்துக்கீழே குமுதம் குவிந்தது என் 
றேன் -- இரவில் குவியவேண்டிய சிறந்த கமலம் விரிந்து ஒரு குளத்தின் கீழே 
குமுதம் குவிந்ததென்றனன் ; பொற்றை தனத்தீர் - மலைபோலும் முலை 
யையுடையீர் ; நமை விழைந்தோர் புரத்தே எற்றை தினத்தும் மதியம் 
தேய்கின்றது என்கின்றார் உம்மை விரும்பினார் புரத்தில் எத்தினத்தும் 
மதியம் தேயாநின்றது என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 


( வி - த .) இதில் நுமை விழைந்தார் புரத்தில் இரவில் மதி தேய்தலால் 
நமை விழைந்தார் புரத்தில் இரவிற் கமலம் விரிந்து குமுதம் குவிந்ததென் 
பது நயம் . இனித் தியாகேசரே 1. நுமை விழைந்தாரூரில் இரக்கக் கைவிரிந் 
தும் கேட்கநாணி வாய்குவிந்த்து வியப்பென்னலும் , பெண்ணே ! நீவிர் 
மலைபோலுந் தனத்தீராகவும் நும்பால் இரக்க விரும்பினார்புரத்தில் இரக்க 
அறிவே சுருங்குகின்றது , ஈது அதிவியப்பென் கின்றாரெனினும் அமையும் . 
அன்றி , தியாகேசராகிய உமைவிழைந்த ஆரூரில் உமது தாட்டாமரை நம்பி 
யாரூரர் பொருட்டுத் தூது செல்லுதற்கு விரிய , வாய்க்குமுதம் இதமுரைக் 
கக் குவிந்ததென்னலும் , மதியழகு குன்றலால் இங்ஙனம் கமலம் விரிந்து 
குமுதம் குவிந்தது என்றாரென்பதும் ஒன்று . இப்பொருட்கு விழைந்த 
வென்னும் பெயரெச்சத்தகரம் தொக்கதென்க . இரவு - இராத்திரி , யாச 
4 ம் . கீழ்க்குளமென்பது முன் பின்னாகத் தொக்க ஆறாம் வேற்றுமைத்தொகை . 
* “ கீழ்நீர்ச்செவ்வரும்பு ” என்றார் மேலோரும் . குளம் - தடாகம் , நெற்றி . 
புரம் - நகரம், சரீரம் . தனம் - கொங்கை , திரவியம் , மதி - சந்திரன் , அறிவு . 
இவற்றை ஏற்ற பெற்றிகொள்க. மங்கையர் மையலில் மிக்கழுந்துவோர்க்கு 
அறிவு மழுங்குமென்பது நூற்றுணிபு . இது " தையலார் மயலிற்பட்டோர் 
தமக்கொரு மதியுண்டாமோ " என்பதனானுமறிக . 


கஉ ச 


* திருமுருகாற்றுப்படை - க.ல் , உக . - திருவிளையாடற்புராணம் இந்திரன் 

பழிதீர்த்தப்படலம் ,ச . 


இங்கிதமாலை யுரை . 


எஎ 


ட 


-ஞ்சேரொற்றியுடையீர் நீரென்னசாதியினரென்றேன் 
தடஞ்சேர்முலையாய் நாந்திறலாண்சாதி நீபெண்சாதியென்றார் 
விடஞ்சேர்களத்தீர் நும்மொழிதான் வியப்பாமென்றேனயப்பானின் 
னிடஞ்சேர்மொழிதானென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) இடம்சேர் ஒற்றியுடையீர் நீர் என்ன சாதியினர் என்றேன் - 
இடவிய ஒற்றிப்பதியீர் ! நீர் எந்தசாதியினரோ ? என்றனன் ; தடம் சேர் 
முலையாய் நாம் திறல் ஆன சாதி நீ பெண்சாதி என்றார் - பரவிய முலையையு 
டையாய் ! நாம் திறலினையுடைய ஆண்சாதி நீபெண்சாதி என்றனர் ; விடம் 
சேர் களத்தீர் நும்மொழிதான் வியப்பாம் என்றேன் - விடமமைந்த கண்டத் 
தீரே ! நுமது மொழிதான் வியப்பாகும் என்றனன் ; நின்னிடம் சேர் மொ 
ழிநயப்பு என்கின்றார் - நின்னது மொழியோ நயப்புடையது என்கின்றார் ; 
ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) தலைவி நீர் எச்சாதியரென்றதற்குத் தலைவர் யாம் ஆண்சாதி 
யென்றமட்டிலமையாது நீ பெண்சாதியென்று கவர்பொருள்படவுங்கூறி , 
அதற்கு மேலும் நும்மொழி வியப்பென்றதற்கிணங்க நின்மொழி நயப்பென் 
றும் , நும்மொழி வியப்புடைய தண்ணீர்ரென்னவும்படச் சாற்றியதற்கேற் 
பத் தாமும் அவ்வாறே நின்மொழிதான் நயப்புடையபால் என்றும் கூறியவா 
றுங்காண்க . பெண்சாதியென்பது மனைவியெனவும் பொருட்பட்டு வழங்கு 
வது உலகவழக்கு . களத்தீரென்பதற்குக் கள்ளத்தீரெனலுமாம் . 
உடையாரென்பாருமையொற்றியுடையீர்பணந்தானுடையீரோ 
நடையாயேற்கின்றீரென்றேனங்காய்நின் போலொருபணத்தைக் 
கடையாரெனக்கீழ்வைத்தருமைகாட்டேம்பணிகொள்பணங்கோடி 
யிடையாதுடையேமென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) ஒற்றியுடையீர் உமை உடையார் என்பார் -- ஒற்றிவாணரே ! 
உம்மைப் பொருண்மிக்குடையவர் என்பார் உலகினர் ; பணம் உடையீரோ 
பணமுடையவர் தாமோ ?; நடையாய் ஏற்கின்றீர் என்றேன் - ( வீடுகளின் 
வாயிறோறும் ) நடை கொண்டு பிச்சை ஏற்கின்றீரே (இதுவென் ) என்றனன் ; 
நங்காய் நின்போல் ஒருபணத்தை கடையார் என கீழ்வைத்து அருமை காட் 
டேம் - பெண்மணியே 1 நின்போல ஒருபணம் பெற்று அதை அற்பர்போன்று 
கீழேமறைத்துவைத்து அருமைகாட்டேம் ; பணிகொள் பணம் கோடி இடை 
யாது உடையேம் என்கின்றார் - பணிகொண்டபணம் ( பை ) கோடியளவு 
குறையாது உடையேம் யாம் என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த . ) தான் - அசை . உடையாரென உலகர் கூறினும் நீவிர்கடைப் 
பிச்சை கொள்கின்றமையின் பணமேதேனும் உண்டோவெனத் தலைவி 
வினவ , நங்கையே ! அற்பச்செல்வர்போல ஒருபணத்தைப்பெற்று அதனையும் 
சீலையின் மறைத்துக் கீழிற்புதைத்து நின்போல் அரிதுபாராட்டோம் என்பார் , 
பணங்கொள் பணிகோடி இடையா துடையேம் , என்றாரென்பது , பணி - 


எ அ 


கஉசு 


திருவருட்பா . 
பணத்தையுடையது . பணம் - காசு , பாம்பின்படம் ; இதற்குப் பையென 
வும் ஒரு பரியாயநாமமுண்மையின் பணிப்பை கோடியுடையேம் என்றாரு 
மாயிற்று . இடையாதுடையேம் , நீவேண்டில் பணிகொள் , பணம்கோடி , 
என்பதொரு நயமும் , அருமை யென்பதில் அருமயக்கமென்பதொரு வேறு 
நயமுங்காண்க . 
என்னாருயிர்குப்பெருந்துணையாமெங்கள் பெருமானீரிருக்கு 
rohor 

னாடொற்றியன்றோதானவில வேண்டுமென்றுரைத்தேன் 
முன்னாளொற்றியெனினுமதுமொழிதலழகோதாழ்தலுயர் 
விந்நானிலத்துண்டென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) என் ஆர் உயிர்க்கு பெரும் துணையாம் எங்கள் பெருமான் நீர் 
இருக்கும் நல் நாடு ஒற்றியன்றோ நவிலவேண்டும் என்றுரைத்தேன் - எனது 
அரிய உயிர்க்குப் பெருந்துணையாகின்ற எம்பெருமானே ! நீவிர் அமரும் நல் 
லநகர் ஒற் யென்றோ கூறவேண்டுமென்று உரைத்தனன் ; முன் நாள் ஒற்றி 
எனினும் அது மொழிதல் அழகோ - முன்னாளில் ஒற்றியுடையதாயினும் அது 
இதுபோது எடுத்துக்கூறுவது தகுதியோ ?; தாழ்தல் உயர்வு இ நானிலத்து 
உண்டு என்கின்றார் - தாழ்வும் உயர்வும் இந்த நால்வகைப்பட்ட நிலத்தில் 
( யாவருக்கும் ) உண்டு என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ -று . 

( வி - த .) தான் - அசை . நாடு - ஈண்டுநகர் . உயிர்க்குப் பெருந்துணை என் 
றது , * “ என்னிலு மினியானொருவன் னுளன் 

இன்னம்பரீச 
னே ” என்ற அருள்வாக்கின்படி . ஒற்றி - ஒற்றியூர், அடகுடைய ஊர் .. 
எவ்வூரும் எமதூரேயாகவும் அடைந்த இவ்வூரை விடுத்து அவ்வொற்றியூரைக் 
குறிப்பது முறையன்றென வும் வேறு பொருள்பட அதுமொழிதலழகன்று 
என்றும் , செல்வம் ஆறிடுமேடு மடுவும்போல்வதெனவும் பொருள்படத் தாழ்த 
லுயர்வு . 

இந்நானிலத்துண்டு என்றும் கூறினார். நானிலமென்றது பாலை 
யொழித்துக் கூறியபடி ; அதற்கென வேறு நிலமின்மையின் , ஆசிரியர் 
தொல்காப்பியனார் " மாயோன் மேய காடுறை யுலகமும் - சேயோன் மேய 
மைவாை யுலகமும் - வேந்தன் மேய தீம்புன லுலகமும் - வருணன் மேய 
பெருமண லுலகமும் - முல்லை குறிஞ்சி மருத நெய்தலெனச் - சொல்லிய 
முறையாற் சொல்லவும் படுமே " என்றருளியதூஉ முணர்க . 
பெருந்தாரணியோர்புகழொற்றிப்பெருமானிவர் தம்முகநோக்கி 
யருந்தாவமுதமனையீரிங்கடுத்தபரிசேதறையுமென்றேன் 
வருந்தாதிங்கேயருந்தமுதமனையாளாகவாழ்வினொடு 
மிருந்தாயடைந்தேமென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) பெரும் தாரணியோர் புகழ் ஒற்றி பெருமான் இவர் முகம் 
நோக்கி - பெரிய உலகினர் புகழும் ஒற்றிப் பெருமானாகிய இவரது திருமு 
கத்தைப்பார்த்து ; அருந்தா அமுதம் அனையீர் 

உண்ணக்கிட்டா அமுது 
* தேவாரம் , திருவின்னம்பர் , க . t தொல் . பொரு , அகத்தி , ரு 


கஉஎ 


இங்கிதமாலை யுரை . 


--- 


போலும் அருமையீர் ; இங்கு அடுத்த பரிசு ஏது அறையும் என்றேன் -- 
இங்கு வலியவந்த தன்மை என்கருதி இயம்புக என்றனன் ; இங்கே வருந் 
தாது அருந்தமுதம் அனையாளாக வாழ்வினொடும் இருந்தாய் அடைந்தேம் 
என்கின்றார் இங்கு யாதொரு வருத்தமின்றி அருந்தக்கூடிய அமுதம் 
போல்பவளாய் நல் வாழ்வினோடு நீ இருந்தனை ஆதலினால் யாம் வந்தேம் 
என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) தம் சாரியை . அருந்தாத அமுதமென்ற தலைவி குறிப்புக் 
கேற்பத் தலைவர் அருந்தும் அமுதம் அனையாளாகவென்றும் , அமுதமருந்தும் 
மனையாளாகவென்றும் பொருள்படக்கூறிப் பெண்ணே ! நீ வருந்தாது அநு 
பவிக்கும் மனைவியாதற்கே இருந்தாயாசையால் ஈங்கடைந்தோம் என் றரு 
ளியவாறு . அன்றி , யாமோ அமுதமருந்தாத வீட்டையுடையோம் , இதனை நீ 
நம்மைவிளித்த வாக்கியமே இனிதுணர்த்தும் ; நீயோ அமுதமருந்தும் வீட் 
டையுடையவளாய் வாழ்வோடு 

வாழ்வோடு மிருக்கின்றாய் , ஆகலின் பசிப்பிணிகளைய 
அடைந்தோம் என்னலும் ஒன்று . இதில் தலைவியாற் பெறுதற்கரியவரென் 
பதுதோன்ற இறைவரை அருந்தா வமுதமென்றும் , அவரால் பெறுதற்கெளிய 
ளென்பதுதோன்றத் தலைவியை வருந்தாது அருந்துமமுதனையாளென்றும் 
அமைத்த நுணுக்கம் காண்க . அமுதம் - அமிர்தம் , சோறு , இன்பம் . 
மனை - வீடு , மனைவி . 
செம்மைவளஞ்சூழொற்றியுளீர் திகழாக்கரித்தோலுடுத்தீரே 
யும்மைவிழைந்தமடவார்களுடுக்கக்கலையுண்டோவென்றே 
னெம்மையறியாயொருகலையோவிரண்டோவனந்தங்கலைமெய்யி 
லிம்மையுடையேமென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) செம்மை வ்ளம் சூழ் ஒற்றியுளீர் திகழா கரி தோல் உடுத்தீரே 
செவ்விய வளங்கள் சூழப்பெற்ற ஒற்றிவாணரே! விளக்கமற்ற யானைத்தோலை 
உடுத்தீரே!; உம்மை விழைந்த மடவார்கள் உடுக்க கலை உண்டோ என்றேன் - 
உம்மைக்கா தலித்த மங்கையர் உடுப்பதற்கு (உம்மால் அவருக்குத்தரும் ) வத் 
திரமுண்டோஎன்றேன் ; எம் ஐ அறியாய் - எமது தலைமையை நீ ஒன்று 
மறியாய் ; மெய்யில் இம்மை ஒருகலையோ இரண்டு ( கலையோ ) அனந்தங்கலை 
உடையேம் என்கின்றார் - நமது மேனியில் இவண் ஒருகலையா ? இரண்டுக் 
லையா ? அனந்தகலையை உடையேம் என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? 


கஉ அ 


எ - று . 


( வி - த .) திகழாத என்பதில் ஈற்றகரந்தொக்கது . கரித்துணியுமில்லாமல் 
கரித்தோலுடுத்தீரே நுமை விழைந்தமடவார் உடுப்பதற்கு அத்தோலேயோ 
அல்லது கலையுண்டோ என்று வினவினேனாக ; இவர் ஏனைக்கடவுளர் பதினாறு 
அறுபத்து நான்கு ஆயிரத்தெட்டு என்றிவ்வாறு அம்சங்கள் படைத்திருப்பது 
போல உமக்கு முண்டோ என்றதாகவுட்கொண்டு , 

எல்றதாகவுட்கொண்டு , பெண்ணே ! ஆயிரங்க 
திர்க 
ர்களையுடைய சூரியனும் எமது கலையில் கோடியிலொருகூறுபெற்று உலகை 


அ 

திருவருட்பா . 
விளக்குவானானால் எமதுகலை அளவிடத்தக்கனவோ என்பார் அனந்தமென்றா 
ரென்பது . கலை சாத்திரங்களுமாம் . கரித்தோலென்பது கருநிறத்தோல் , யா 
னைத்தோல் , வேறு ஆடையில்லாமை குறிப்பிப்பதற்குக் கரியாக (சாக்ஷியாக ) 
உடுத்ததோல் எனவும் ; மடவாரென்பது இளமங்கையர் அறியாமையுடையவ 
ரெனவும் ; கலையென்பது ஆடை , அம்சமெனவும் ; மெய்யிலுடையோமென் 
பது உள்ளபடியுடையோம் , திருமேனியிலுடையோ மெனவும் ; பொருள் 
பட்டு இரட்டுற மொழிதலாயின . விழைந்தமடவார் கலையெல்லாம் கவர்ந்து 
வருகின்றீரே அவர் சீலை முற்றும் ஈண்டு உண்டோவென்ன எமதியல் பறி 
யாத நினதொருகலைமட்டோ அவர் தம் அனந்தங்கலைகளுமுடையே மென்றா 
ரென்றும் , கரித்தோலுடுத்தீரே கலையுண்டோவென்ன , அனந்தங்கலைகளைக் 
கொண்டமெய்யில் இம்மையுடையோம் என்றாரென்றும் கோடலும் அமை 
யும் . இப்பொருட்கு , உடுக்கு - சீலை . கலை - மான் . மை - ஆடு என்க . கஉக 
கற்றைச்சடையீர்திருவொற்றிக்காவலுடையீரீங்கடைந்தீ 
ரிற்றைப்பகலேநன்றென்றேனிற்றையிரவேநன் றெமக்குப் 
பொற்றைத்தனத்தாய்கையமுதம் பொழியாதலர்வாய்ப்புத்தமுத 
மிற்றைக்களித்தாயென் கின்றாரிதுதான் சேடியென்னேடீ. 

( இ - ள் . ) கற்றை சடையீர் திருஒற்றி காவலுடையீர் ஈங்கு அடைந்தீர் - 
நெருங்கிய சடைமுடியீர் ! திருஒற்றி நகரையாள்வீர் ! இங்கு எழுந்தருளினீர் 
ஆகலின் ; இற்றை பகலே நன்று என்றேன் - இன்றையதினமே எனக்கு நல்ல 
வாய்ப்பாகியதினம் என்றேன் ; பொற்றை தனத்தாய் எமக்கு இற்றை இரவே 
நன்று - மலைபோலும் தனமுடையவளே ! எமக்கு இன்றிரவே நன்றாயிற்று ; 
கை அமுதம் பொழியாது அலர்வாய் புத்தமுதம் இற்றைக்கு அளித்தாய் என 
கின்றார் - கையிற் கொணர்ந்த அன்னத்தையிடாமல் அலர்ந்த வாயிற்றோ 
றிய புதிய அமுதத்தை இன்றளித்தாய் ஆதலால் என்கின்றனர் ; ஏடி சேடி 
இது என் ? எ - று . 

( வி - த .) தேவரீரது வருகையைப் பெற்ற இற்றைப்பகலே நற்பகலாயிற்று 
என்ற தலைவி மகிழ்வைத் தாமுமேற்று நீ வாயமுதுதந்த இற்றையிரவே நமக் 
குச் சுபதினமாயிற்றென்றார் என்க . இனி , பிச்சைக்கு வந்தானுக்குப் பெண்டு 
கிடைத்தது போலக் கையமுது ஏற்கவந்த நமக்கு வாயமுது கிடைத்தமையின் 
இற்றையிரவே நன்றென்னார் என்பதுமொன்று . இரவு - இராத்திரி, யாசகம் . 
தனம் - திரவியம் , கொங்கை . கையமுதம் - கைக்குமமுதம் , சிறுமையமு 
தம் , கைச்சோறுமாம் . வாயமுதம் - வாயிற்சுரக்கும் ஊரற்றேன் , இனிய 
மொழியுமாம் . அலரிற்குடி கொண்ட புதியவமுத மென்பதொரு நயமுங் 
காண்க . 
கற்றீரொற்றீர்முன்பொருவான் காட்டிற்கவர்ந்தோர் நாட்டில்வளை 
விற்றீரின்றென்வளை கொண்டீர்விற்கத் துணிந்தீரோவென்றேன் 
மற்றீர்ங்குழலாய் நீயெம்மோர்மனையின் வளையைக்கவர்ந்துக்களத் 
திற்றீதணிந்தாயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ , 


| 


கங O 


இங்கிதமாலை யுரை . 


. 


அக 


( இ - ள் . ) கற்றீர் ஒற்றீர் முன்பு ஒரு வான் காட்டில் வளை கவர்ந்து ஓர் நாட் 
டில் விற்றீர்- பலவுங்கற்றவரே | ஒற்றிப்பதியீரே ! முற்காலத்து ஒப்பற்ற 
பெரிய தாருகாவனத்தில் முனிமங்கையர் கைவளைகளைக்கவர்ந்து ஒப்பற்ற மது 
ரைநாட்டில் செட்டிமங்கையருக்கு விற்றுள்ளீர் ; என் வளை கொண்டீர் விற்க 
துணிந்தீரோ என்றேன் - எனது கைவளைகளையும் இன்று கொண்டீர் இவற் 
றையும் விற்கத் துணிந்தீரோ ? என்றனன் ; ஈர் குழலாய் நீ எம் ஓர் மனையின் 
வளையை கவர்ந்து களத்தில் அணிந்தாய் தீது என்கின்றார் - குளிர்ச்சியுடைய 
குழலினையுடையாய் ! நீ எமது ஒரு மனைவியின் கைவளையைக்கவர்ந்து கண்ட 
த்திலணிந்து கொண்டனை ( இதுமிக்க ) தீது என்கின்றனர் ; ஏடி சேடி இது 


என் ? எ - று . 


காக 


( வி - த . ) மிகக்கற்றவரே ! முன் வளைகவர்ந்து விற்றீர் , இன்றும் என்வளை 
கொண்டீர் உமதுபதி ஒற்றியாயிருத்தலால் அது மீட்டுதற்பொருட்டு இவ்வ 
ளைகளையும் விற்கத்துணிந்தீரோ ? ( இக்களவுமிகநன்று ) என்றேனாக ; இறை 
வர் நீ எமது மனைவியருள் ஒரு மனைவியாகிய திருமாலின் பாஞ்சசன் 
னியத்தைக் கவர்ந்து கழுத்தின் மறைத்துள்ளாய் இக்களவு தீதன்றோ என்றா 
ரென்பது . ஒற்றியீரென்பது ஒற்றீரெனக்குறைந்து நின்றது . திருமாலும் 
ஓர் சத்தியாகலின் மனையெனவும் , கண்டம் சங்கம்போலுதலின் களத்த 
ணிந்தா யெனவுங் கூறினார் . கைவளையைக் கள்ளத்திற் கவர்ந்து அணியுமிட 
மறியாது கழுத்திலணிந்தீர் ஈது புதுமை யென்னலுமாம் . வளைவிற்றமை திரு 
விளையாடற் புராணத்துணர்க . 
உடுக்கும்புகழாரொற்றியுளாருடைதாவென்றார் திகையெட்டு 
முடுக்கும் பெரியீரதுகண்டோவுரைத்தீரென்றேன் றிகைமுழுது 
முடுக்கும் பெரியவரைச்சிறியவொருமுன்றானையான் மூடி 
யெடுக்குந்திறங்கண் டென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) உடுக்கும் புகழார் ஒற்றியுளார் உடை தா என்றார் -- சூழ்ந்த புக 
ழினையுடையவர் ஒற்றிப்பதியிலமர்ந்தவர் ஒரு உடையினைத் தருவாய் என்ற 
னர் ; திகை எட்டும் உடுக்கும் பெரியீர் எது கண்டோ உரைத்தீர் என்றேன் 
- திசை எட்டினையும் உடையாக உடுக்கத்தக்க பெரியீரே ! என்னிடத்தில் 
எப்பெருமைகண்டு உடை யாசித்துநின்றீர் என் றனன் ; திகை முழுதும் 
உடுக்கும் பெரியவரை சிறிய ஒரு முன் தானையால் மூடி எடுக்கும் திறம் 
கண்டு என்கின்றார் - திசைகள் முழுமையும் பரவும் பெரிய மலையைச் சிறிய 
ஒரு ஆடையின் சிறுமுற் பாகத்தால் மறைத்து எடுக்கத்தக்க நிலைமை நின்பா 
லிருப்பதைக்கண்டு என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) திசைமுழுதும் பரவிய இரு பெரிய மலைகளை ஒரு முன்றானை 
யால் மறைக்கும் வகைகண்டு நீண்ட ஆடையுடைமை கருதி உடை யாசித் 
தோம் என்ற டி . உடுச்கும் புகழார் - புகழையே ஆன டயாக வடித்தவா ; 
எனவே , கவிக்க பெரும்புகழுடையவரென்பது கருத்து . திசையெட்டும் 


அடி 


திருவருட்பா. 


உடுப்பது விராட் புருடவடிவத்தில் ; இதுபற்றியே திகம்பரரெனத் திருநாமம் 
போந்தமையும் அறிக . பெரியவரையைச் சிறு முன்றானையால் மூடல் - மார் 
பிடங்கொண்டு புடைத்த மலைபோலும் முலையை ஒரு சிற்றாடையின் முந் 
திய சிறுபாகத்தால் மறைத்தல் . முன்றானை - சொன்னிலை மாறிய போலி . 
எடுத்தல் - மறைத்தலேயன்றி அம்மலைகளைத் தாங்கியுநிற்றல் . மிக்கபெரியோ 
ரையும் முன்றானை வீச்சால் மதிமயக்கி மீட்கும் வகைகண்டு நீ ஆடைவீச்சு 
டையையாயிருத்தலால் எமக்கும் ஒரு ஆடைதா வென்றோம் என்றாரென் 
னலுமாம் . 


கங 2 


காவாயொற்றிப்பதியுடையீர்கல்லானைக்குக்கரும்பன்று 
தேவாய்மதுரையிடத்தளித்தசித்தரலவோ நீரென்தேன் 
பாவாயிருகல்லானைக்குப்பரிவிற்கரும்பிங்கிரண்டொரு நீ 
யீவாயிதுசித்தென் கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) காவாய் ஒற்றிப்பதி உடையீர்- சோலைகள் நாற்புறமும் வாய்க் 
கப்பெற்ற ஒற்றிப்பதியினை யுடையீரே !; மதுரை இடத்து அன்று கல்லா 
னைக்கு கரும்பு தேவாய் அளித்த சித்தர் அலவோ நீர் என்றேன் - மதுரை 
யென்னுந்தலத்தில் அபிடேகபாண்டியன் காலத்திலே கல்லானைக்குக் கரும் 
பினைத் தெய்வீக முடையராய் எழுந்தருளி அருத்துவித்த சித்தர் அல்லவா ? 
நீவிர் என்றனன் ; பாவாய் இரு கல் ஆனைக்கு பரிவில் இங்கு இரண்டு கரும்பு 

நீ ஈவாய் இது சித்து என்கின்றார் கண்மணிப் பாவைபோல்வாளே ! 
இருகல்லானைக்கு விருப்பத்தோடு இங்கு இரண்டு கரும்பினை நீ ஒருத்தி 
ஈகின்றனை இது ( அதனிலும் மிக்க ) சித்தன் றோ என்கின்றனர் ; ஏடி சேடி 
இது என் ? எ - று . 

( வி - த .) கா - சோலை . யானை ஆனையென மரீஇயது . பாவை - செய்கைப் 
பிரதிமையுமாம் . ஈவாய் - காலமயக்கம் . ஒரு கல்யானைக்கு யாம் ஒரு கரும் 
பருத்தினோம் , நீ இருகல்யானைக்கு இருகரும்பினை அருத்துகின்றாயென்றது 
வியப்பு . தலைவரைக்கண்டுழி , விரகத்தால் பூரித்த இருதனங்களையும் இடை 
பொறாதென இருகரத்தாலும் ஏந்தி நின்ற நிலையைக்கண்டு இறைவர் இங் 
ஙனங் கூறியது . அன்றி , மார்புடன் இருகரஞ்சேர்த்து அஞ்சலித்த நிலை 
யை நோக்கிக் கூறியதுமாம் . கரும்பு போலக் கரங்களையும் யானை போலத் 
தனங்களையும் உவமிப்பதுபற்றிக் கல்யானைக்குக் கரும்பருத்துகின்றா யென் 
றாரென்க . கல் - மலை ; எனவே , மலைபோலுந் தோற்றமுடைய யானையென் 
றவாறு . செம்மணியாதிய கற்கள்பதித்த அணியணிந்த தனமுமாம் . ங ங 
ஊட்டுந்திருவாழொற்றியுளீருயிரையுடலாஞ்செப்பிடைவைத் 
தாட்டுந்திறத்தீர்நீரென்றேனணங்கேயிருசெப்பிடையாட்டுக் 
தீட்டும்புகழன்றியுமுலகைச்சிறிதோர்செப்பிலாட்டுகின்றா 
யீட்டுத்திறத்தாயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ , 


இங்கிதமாலை யுரை . 


அரு 


( இ - ள் . ) ஊட்டும் திருவாழ் ஒற்றியுளீர் - உயிர்கட்கு வினைக்கீடாகச் சுக 
துக்கா நுபவங்களைத் துய்ப்பிக்கும் இலக்குமிவாழும் ஒற்றிநகரீர் !; உயிரை உட 
லாம் செப்பு இடை வைத்து ஆட்டும் திறத்தீர் நீர் என்றேன் - உயிர்களை உட 
லென்னும் செப்பினிடையேயிருத்தி அசைப்பிக்கும் திறத்தினையுடையீர் நீவிர் 
என்றனன் ; அணங்கே உலகை இருசெப்பு இடை ஆட்டும் தீட்டும் புகழ் 
அன்றியும் - அணங்குபோல்பவளே ! உலகை இருசெப்பினிடையே ஆட்டு 
கின்ற எழுதிப்பார்க்கத்தக்க புகழல்லாமலும் ( அவ்வுலகை ) ; சிறிது ஓர் செப் 
பில் ஆட்டுகின்றாய் ஈட்டும் திறத்தாய் என்கின்றார்- சிறியதொரு செப்பிலும் 
ஆட்டுகின்றாயாகலின் அதனாற் பெற்ற வலிமையையும் உடையாய் என்கின் 
றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த ) யாம் ஒரு பிரை ஓருடற்செப்பில் ஆட்டுந் திறமுடையோம் ; 
நீயோ ? உலகையே இருசெப்பினிடை ஆட்டுவ தன்றியும் ஒரு சிறிய செப் 
பிலும் ஆட்டுகின்றாயாகலால் , எங்கும் தட்டிய புகழேயல்லாமல் ஈட்டிய வலி 
மையையும் எம்மினும் ஒருங்கு உடையையென்று விதந்துவிளம்பியபடி . இரு 
செப்பிடை ஆட்டுதலாவது - செப்புப்போலும் இருதனங்களினிடையே சிக் 
குண்டு சலிக்கச்செய்தல் . சிறியதோர் செப்பில் ஆட்டலாவது - சிறியதொரு 
சொல்லால் மயக்கிச் சலிக்கச்செய்தல் . இருசெப்பை அந்தரமாகிய இடை 
மேல் ஆட்டுதலன்றியும் உலகை ஒருசெப்பில் ஆட்டுகின்றாய் என்னலும் 
ஒன்று . உலகென்றது ஈண்டுயிர்களை . செப்பு - சிமிழ் , சொல் , தனம் ; 
செப்பு சொல்லை யுணர்த்தும் வழி தொழிலா குபெயராகவும் , தனத்தையுணர்த் 
தும்வழி உவமவாகுபெயராகவுங்கொள்க . இடை - மத்தி , நுசுப்பு ; ஏழனு 
ருபுமாம் . தீட்டுதல் - பரப்புதல் . 
கந்தவனஞ்சூழொற்றியுளீர் கண்மூன்றுடையீரவியப்பென்றேன் 
வந்தவெமைத்தான் பிரிபோதுமற்றையவரைக்காண்போதுஞ் 
சந்தமிகுங்கண்ணிருமூன்றுந்தகுநான்கொனறுந்தானடைந்தா 
யிந்தவியப்பென்னென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) கந்தம் வனம் சூழ் ஒற்றியுளீர் கண் மூன்று உடையீர் வியப்பு 
என்றேன் - மணமல்கிய பொழில் சூழ்ந்த ஒற்றி நகரிலுள்ளவரே ! திரிநேத் 
திரமுடையீர் ! ஈது வியப்பென்றனன் ; வந்த எமை பிரிபோதும் மற்றைய 
வரை காண்போதும்- உனது முன்னிலைப்பட்ட எம்மை நீ பிரியும் போதும் 
( எம்மையன்றிப் ) பிறரைக்காணும்போதும் ; சந்தம் மிகும் கண் தகும் இரு 
மூன்றும் நான்கு ஒன்றும் அடைந்தாய் இந்த வியப்பு என் என்கின்றார் 
அழகுமிகுந்த நினது இருகண்களும் ( முறையே ) தக்க ஆறுகண்களும் அஞ்சு 
கண்களுமாக அடைகின்றாய் இந்த அதிசயம்யாதோ ? என்கின்றனர் ; ஏடி 
சடி இது என் ? எ - று . 

( வி - த .) தான் - அசைகள் . அடைந்தாய் . தெளிவுநோக்கிய காலமயக்கு . 
பிரிபோதும் காண்போதும் கண் இருமூன்றும் நான் கொன்றும் அடைந்தா 


கங ச 


அச 


திருவருட்பா. 


யென்றது முறைநிரனிறை . ஆறுகண் - பிரிவாற்றாமையால் ஆறுபோல நீரை 
யொழுக்கும் அழுகைக்கண் . அஞ்சுகண் - அச்சத்தாலும் அருவருப்பாலும் 
காணுதற்கு அஞ்சுகின்றகண் . யாம் எக்காலத்தும் ஒருபடித்தாக முக்கண் 
களே யுடையோமாகையால் இது வியப்பன்று ; நீ அவ்வக்காலங்களுக்கியைய 
ஆறுகண்களும் அஞ்சுகண்களும் உடையையாக மாறுபடுகின்றாயாகையால் 
ஈதே வியப்பென்றவாறு . 

க கூரு 
ஆழிவிடையீர் திருவொற்றியமர்ந்திரிருவர்க்ககமகிழ்வான் 
வீழியதனிற்படிக்காசுவேண்டியளித்தீராமென்றேன் 
வீழிய தனிற் படிக்காசுவேண்டாதளித்தாயளவொன்றை 
யேழிலகற்றியென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) ஆழி விடையீர் திருஒற்றி அமர்ந்தீர் இருவர்க்கு அகம் மகிழ்வான் 
வீழி அதனில் படிக்காசு வேண்டி அளித்தீர் ஆம் என்றேன் - கடலிலுறங்கும் 
இடபமுடையீர் ! ஒற்றிக்கரமர்ந்தீர் ஆளுடையபிள்ளையாரும் ஆளுடையவா 
சும் உள்ளங்களிகொள்ளுமாறு திருவீழிமிழலையென்னும் திருப்பதியில் படிக் 
காசினை ( அவர்வேண்டாதிருக்கவே ) நீர்வேண்டி அளித்தீராம் என்றன்ன ; 
வீழியதனில் அளவு ஒன்றை ஏழில் அகற்றி படிக்காசு வேண்டாது அளித் 
தாய் என்கின்றார் - (மங்கையே ! நீ ) வீழி என்பதனில் மாத்திரையொன்றை 
எழுவாயில் அகற்றிப் படிக்காசு வேண்டாதிருக்கவே அளித்தனை என்கின்ற 
னர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 


( வி - த . ) திருப்பாற்கடலிலமரும் திருமாலாகிய இடபமென்பார் , ஆழி 
விடையென்றார் ; சக்கரப்படையேந்திய இடபமெனலுமாம் . படிக்காசு - 
படிச்செலவிற் குபயோகப்படுங்காசு , அல்லது படியில் வைக்கப்பட்ட காசு 
எனப்பொருள்படும் . எழுவாயென்பது விகுதிகுன்றிப் பகுதிநீண்டு இல் 
லென்னும் ஏழனுருபு புணர்ந்து ஏழிலென்றாயிற்று என்க . எழுவாயென்பது 
வீழியென்னும் ஈரெழுத்துள் முதலெழுத்தைச் சுட்டி நிற்றலால் அதில் ஒரு 
மாத்திரைகுறைக்க விழியென்றாகும் . ஆகவே , விழியினால் இப்பூமியிலுள் 
ளார்க்குத் துன்பத்தை அவர்வேண்டாதிருக்கவே நீ வலிய அளித்தாயென்று 
எதிரியம்பியபடி . படி - ஆகுபெயர் . ஏழில் என்பதில் ஒருமாத்திரைகுறை 
த்து எழிலெனக்கொண்டு , வீழிக்கனி போலும் அதரத்தினால் எழிலகற்றிப் 
படிக்கு ஆசளித்தாய் எனினுமமையும் . 
உற்றவிடத்தேபெருந்துணையாமொற்றிப் - ருமானும்புகழைக் 
கற்றவிடத்தேமுக்கனியுங்கரும்பும முதுங்கயவாவோ 
மற்றவிடச்சீரெள்னென்றேன் மற்றையுபயவிடமுமுத 
லெற்றவிடமேயென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) உற்ற இடத்தே பெருந்துணை ஆம் ஒற்றிபெருமான் - ( ஆபத்து ) 
நேர்ந்தகாலத்திலே ( அன்பர்க்குப் ) பெரிய துணையாகி அருள்புரிகின்ற திரு 
வொற்றி நகர்ப்பெருமானே ! ; உம் புகழை கற்றவிடத்து முக்கனியும் கரும் 


காசு 


இங்கிதமாலை யுரை 


அரு 


சஙஎ 


பும் அமுதும் கயவாவோ - தேவரீர் சீர்த்தியைப் பயின்று உச்சரிக்கப் பெறின் 
( அந்நாவிற்கு ) முக்கனியும் கரும்பும் அமுதுமாகிய இவற்றின் சுவைகளும் 
கசக்கமாட்டாவோ ? ( கசக்குமன்றே : அங்ஙனம் கசக்குமாயின் ); மற்ற இடம் 
சீர் என் என்றேன்- மற்றையிடங்களின் புகழ் என்ன சிறப்புடைத்து என்ற 
னன் ; மந்றை உபயம் இடமும் முதல் எற்று அவ்விடமே என்கின்றார் -- ஏனை 
மேல்கீழென்னும் அவ்வீரிடங்களும் முதலெழுத்தைப் போக்கிய அவ்விடங் 
களே என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த . ) கற்றலென்பது தன்னோடு தன் காரியமாகிய உச்சரித்தலையும் 
குறித்து நின்றது . இடத்து - வினையெச்சவிகுதி . முக்கனி - வாழை மா பலா 
இவற்றின் கனிகள் . ஓகாரம் வினாப்பொருட்டு . ( கசக்குமன்றே : அங்ஙனம் 
கசக்குமாயின் ) என்பது இசையெச்சம் . மேலேழும் கீழேழுமாகிய பதினான் 
குலகமுந் தழுவ வுபயவிடமென்றார் . அதன் முதலெழுத்தை நீக்கியவிடம் 
பயவிடம் ; எனவே , ஏனையிடங்களெல்லாம் பயம் விளைக்கும் இடங்களேயாக 
லின் , அந்த இடங்களின் சீர்த்திகளும் பயம் விளைக்கும் விடம்போல்வதே என் 
றிசைத்தவாறாயிற்று . இடத்திலுள்ளார் சீர் இடத்தின் மேலேற்றிக் கூறப்பட் 
டது ; இவ்வாறு உலகவழக்கிலும் மிக்குப் பயின்றுவருதல்காண்க , பயவிட 
மென்பது இரட்டுறமொழிதலாய் நின்றது . 
யான் செய்தவத்தின் பெரும்பயனேயென்னாரமுதேயென்றுனையே 
வான்செயரசே திருவொற்றிவள்ளால்வந்ததென்சென்றேன் 
மான்செய்விழிப்பெண்ணே நீயாண் வடிவான துகேட்டுள்ளம் விய 
தேன் கண்டிடவேயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) யான் செய் தவத்தின் பெரும்பயனே - யான் பூர்வசன்னங்க 
ளிற் செய்த தவத்தின் பெரும் பயனாய் வாய்த்தவரே !; என் ஆர் அமுதே - 
எனது ஐம்புல அனுபவத்திற்குத் தெவிட்டாத அமுதுபோல்பவரே !; என் 
துணையே - எனக்கு எழுமைக்கும் தோன்றாத் துணையாயவரே ! ; வான்செய் 
அரசே - சிதாகாசத்திற் பேரரசுபுரிபவரே ! ; திருவொற்றி வள்ளால் - திரு 
ஒற்றியூரில் வாழும் தியாகப்பெருமானே !; வந்தது என் என்றேன் - என்னை 
நாடிவந்தது எதுகருதியோ ? என்றனன் ; மான்செய் விழி பெண்ணே நீ 
ஆண்வடிவானது கேட்டு உள்ளம் வியந்தேன் கண்டிடவே என்கின்றார். 
மான்போலும் விழிகளையுடைய மங்கையே ! நீ ஆண்வடிவான துகேட்டு யான் 
உள்ளம் விழைந்தேனாய் உன்னைக் கண்டிடவே வந்தது என்கின்றார் ; ஏடி 
சேடி இது என் ? எ - று . 

( வி - த . ) வியந்தேன் - முற்றெச்சம் . மான்செய் - இதில் செய் உவமவு 
ருபு . நீ ஆண்வடிவான துகேட்டு வந்தோம் என்பது - நீ வியந்த விசேடங்கட் 
குத் தக்கவாறின்றி நமக்குரிய சர்வக தந்தரத்தில் பங்குகொண்டு புருஷாகா 
ரையாய் நின்ற சுவதந்திரத்தை அறியவேவந்ததென்று பேருரையும் , ஆணிற் 
சிறந்த வடிவழகனுக்குரிய நம்பியென்னும் பெயரை நீயும் பெற்றுள்ளாயாக 


--- 


भ 


கஙஅ 


- 


திருவருட்பா. 
லின் இதுகேட்டுக் கண்டிடவந்தது என்று சிற்றுரையும் தருவதோர்க . 
ஈண்டு நம்பியென்பதற்கு நம்புதலுடையவள் என்பதுபொருள் . 
கருணைக்கடலேயென்னிரண்டு கண்ணே முக்கட்கரும்பேசெவ் 
வருணப்பொருப்டே வளரொற்றிவள்ளன்மணியே மகிழ்ந்தணையத் 
தருணப்பருவமிஃதென்றேன் றவி ரன்றெனக்காட்டியதுன்ற 
னிருணச்சளகமென்கின்றாரி துதான்சேடியென்னேடீ . 

( இ - ள் .) கரு ? * கடலே- கருலையைக் கடல்டோ லுடையவரே ! ; என் 
இரண்டு கண்ணே எனது இருகண் மணிபோலும் அருமையுடையவரே !; 
முக்கண் கரும்பே - முக்கண் களையுடைய கரும்புபோல்டவரே ! ; செம்மைவரு 
ணம் பொருப்பே- செவ்வண்ணச் சிலம்பே ; வளர் ஒற்றி மணி வள்ளலே --- 
வளங்கள் 

வளரப்பெற்ற ஒற்றிநகரத்து மாணிக்கத்தியாகரே ! ; மகிழ்ந்து 
அணைய இஃது தருனம் பருவம் என்றேன் - என்னை மகிழ்ச்சியோடு அணை 
தற்கு இது தருணமாகும் ( சமயம் ) என்றனன் ; தவிர் அன்று என - இவ்வாறு 
கூறுவது ஒழி இது தருணப்பருவம் அன்று என்று ; உன்றன் இருள் நச்சு 
அளகம் காட்டியது என்கின்றார் - உனது இருளும் விரும்பும் கருமளகமே 
( இப்போது வெண்ணிறத்ததாய்ப் பிரவிடை அன்றி விருத்தையே நீ எனக் ) 
காட்டுகின்றது என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - க .) கருணைக்கடல் என்டதைக் கருணையாகிய கடலெனப் பண்புத் 
தொகையாகவாவது , கடல் கருணை எனமாற்றிக் கடல்போலுங் கருணையையு 
டையவரென உவமைத்தொகைப்புறத்துப் பிறந்த அன்மொழித்தொகையாக 
வாவது , கருணையையுடைய கடல்போல்பவர் என இரண்டாம் வேற்றுமைத் 
தொகைப் புறத்துப்பிறந்த அன்மொழித்தொகையாகவாவது கொள்க ; மிக்க 
கருணையுடையவரென்பது திரண்டபொருள் . செவ்வண்ணப்பொருப்பு என் 
பது சோணசைலமுமாம் . தலைவி எனையனைய ஈது தருணம் ( சமயம் ) என் ற 
தைப் பருவப்பெயராக்கி , அத்தருணப்பருவமுடையளல்ல ளென்பதை உன் 
அளகமே காட்டாநின்ற தென்றாரென்க . பெண்களுக்குப் பேதை , பெதும்பை , 
மங்கை , மடந்தை , அரிவை , தெரிவை , பேரிளம் பெண் என்ற ஏழுபருவ 
மேயன்றி , ஆடவர்க்கு வகுக்கும் பால்ய யவ்வன கௌமார வார்த்திகமென் 
னும் பருவம் போலப் பதினாறுவயதுவரையும் பாலையென்றும் , முப்பதுவயது 
வரையும் தருணியென்றும் , ஐம்பத்தைந்து வயதுவரையும் பிரவிடையென் 
றும் , அதற்குமேல் விருத்தையென்றும் வழங்குவதும் உண்டு . 
காவிக்களங்கொள்கனியேயென்கண்ணுண்மணியேயணியேயென் 
னாவித்துணையே திருவொற்றியரசேயடைந்ததென்னென்றேன் 
பூவிற்பொலியுங்குழலாய் நீ பொன்னினுயர்ந்தாயெனக்கேட்டுன் 
னீவைக்கருதியென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) காவி களம் கொள் கனியே - கருங்குவளை மலர்போலும் கண்ட 
முடைய கனிபோல்பவரே ! ; என் கண் உள்மணியே - எனது கண்களுள் 


ار 


கஙக 


இங்கிதமாலை யுரை . 


அஎ 


கசம் 


அமரும் கருமணிபோல்பவரே !; அணியே - எனது அணிபோல்பவரே !; 
என் ஆவி துணையே - என துயிர்க்குத் துணையே !; திரு ஒற்றி அரசே - திரு 
வொற்றியூருக்கு அரசராயினவரே !; அடைந்தது என் என்றேன் - தேவரீ 
ரெழுந்தருளியது எதை யுத்தேசித்து என்றனன் ; பூவில் பொலியும் குழலாய் 
நீ பொன்னின் உயர்ந்தாய் என கேட்டு உன் ஈவை கருதி என்கின்றார். 
பூவாற்பொலிவடைந்த கூந்தலுடையாய் நீ பொன்னின் உயர்வடைந்துள்ளா 
யெனக்கேட்டு உனது ஈகையை நாடிவந்தனம் என்கின்தனர் ; ஏடி சேடி 
இது என் ? எ - று . 

( வி - த ) காவி களங்கொள்கனி கண்மணி என்றிவ்வாறு திருமால் நிற 
மாதியசுட்டியுந் தலைவி கூறினமையால் , தலைவரும் நீயும் இலக்குமி போல்வை 
யென்பார் , பொன்னினுயர்ந்தாய் என்றார் . ஈகை- கலவியின் பநல்கல் . ஈகை . 
என்பதற்கு வேளாண்மை எனப் பரியாயநாமமுண்மையின் , வேளினது ஆண் 
மைக்கஞ்சி உனையணைந்தேமென்றும் பொருளாதல் உணர்க . ஒற்றிநகர்க்கர 
சே என்றும் விளித்தாளாகலின் , நீ பொன்னினுயர்ந்தா யெனக்கேட்டு நின் 
னால் அவ்வொற்றி நகரை மீட்கவேண்டி நினது ஈகையை விரும்பிவந்தன 
மென்றாரென்னலுமாம் . 
கண்ணுமன முங்களிக்குமெழிற்கண்மூன் றுடையீர்கலையுடையீர் 
நண்ணுந்திருவாழொற்றியுளீர் நடஞ்செய்வல்லீர் நீரென்றேன் 
வண்ண முடையாய்நின்றனைப்போன்மலர்வாய்நடஞ்செய்வல்லோமோ 
வெண்ணவியப்பாமென்கின்றாரிது தான் சேடி யென்னே டீ . 

( இ - ள் . ) கண்ணும் மனமும் களிக்கும் எழில் கண்மூன்று உடையீர் கலை 
புடையீர் - கண்ணும் மனமும் களிக்கத்தக்க அழகமைந்த கண்கள் மூன்றுடை 
யீர் சந்திரகலையுடையீர்!; திருவாழ் நண்ணும் ஒற்றியுளீர் நடம் செய் வல்லீர் 
நீர் என்றேன் - இலக்குமிவாழ்கின்ற நிலைபெற்ற ஒற்றிப்பதியீர் நடனமாட 
வல்லீர் நீவிர் என்றனன் ; வண்ணம் உடையாய் நின்றனைப்போல் மலர்வாய் 
நடம் செய் வல்லோமோ எண்ண வியப்பு ஆம் என்கின்றார் அழகை புடை 
யவளே ! நின்னைப்டோல மலர்ந்த வாயால் நடனஞ்செய்ய ( யாம் ) வல்லோ 
மோ ? இதை எண்ணுங்கால் மிகவியப்பு விளையாநின்றது என்கின்றனர் ; ஏடி 
சேடி இது என் ? எ - று . 

( வி - த . ) எனவே , யாம் உள்ளபடி நடனமாடவல்லோம் , உன்னைப்போல் 
வாய்நடமாடவல்லோமோ என்று இகழ்ந்தபடி . வாய்நடம் - வாயாடல் ; அஃ 
தாவது வாயால் எடுப்புரைகூறல் . செய்யென்பகுதிகள் செயவென்னும் வினை 
யெச்சப்பொருள் தந்து சென்றன ; முதனிலைத்தொழிற்பெயர்களுமாம் . கலை 
யுடையீரென்பதற்கு மான் றோலுடையீர் அவிழ்ந்த ஆடையுடையீர் வேதாக 
மாதிகலைகளையுடையீரென்றும் ; வண்ணமுடையாயென்பதற்கு அழகே உடை 
யாயமைந்தவள் , எனவே வேறு உடையில்லா தவள் அழகுசிதையப்பெறாத 
வள் என்றும் பொருள்கோடலும் அமையும் . உடையாமை - சிதையாமை . 


திருவருட்பா 


தாங்கும் விடைமேலழகீரென்றன்னைக்கலந்துந்திருவொற்றி 
யோங்குந்தளியிலொளித்தீர் நீரொளிப்பில்வல்லராமென்றேன் 
வாங்குநுதலாய் நீயுமெனை மருவிக்கலந்துமலர்த்தளியி 
லீங்கின்றொளித்தாயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) தாங்கும் விடைமேல் அழகீர் என்றன்னை கலந்தும் திருஒற்றி 
ஓங்கும் தளியில் ஒளித்தீர் நீர் ஒளிப்பில் வல்லீர் ஆம் என்றேன் - தாங்கத் 
தக்க இடபவாகனத்தி லமரும் அழகரே ! என்னை அணைந்திருந்தும் திருவொ 
ற்றியூரில் ஓங்கியுள்ள கோயிலில் ஒளித்தீர் நீவிர் ஒளித்தலில் மிக்க வல்லீ 
ராம் என்றனன் ; வாங்கும் நுதலாய் நீயும் எனை மருவி கலந்தும் மலர் தளி 
யில் ஈங்கு இன்று ஒளித்தாய் என்கின்றார் --வளைந்த நெற்றியையுடையாய் ! 
நீயும் என்னைச்சேர்ந்து கலந்தும் மலர்க்கோயிலில் ஈண்டு இன்று ஒளித் 
தனை என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - து .) என்னை யணைந்திருந்தும் ஒற்றியுள்ள ( தூரத்ததாகவுள்ள ) கோ 
யிலில் ஒளித்தீரே என்ற தலைவிக்கு , நீயும் என்னை மருவியிருந்தும் மலர்த் 
தளியில் ஒளித்தாயென்றாரென்க. மலர்த்தளி - ஈண்டு மனக்கமலம் ; என் 
னுள்ளாலொளித்தனை யே என்றபடி . தளி - ஆலயம் , நீர்த்திவலை . நீர்த்திவ 
லையில் ஒளித்தீராகலின் நீர் ஒளிப்பில் வல்லீரென்று தலைவி திருமாலெனச் 
சுட்டிக் கூறியதாக உட்கொண்டு , யாம் நீரிலொளித்தோம் , நீ நீரின் முளை 
க்கும் கமலத்திலொளித்தாய் ஆதலின் நீ இலக்குமிபோல்வாய் என்று விய 
ந்ததுமாம் . எனை மருவியிருந்தும் மலர்த்து அளியில் ஒளித்தாய் என்னலும் 
ஒன்று . அளி - கிருபை . 

கசஉ 
அம்மையடுத்ததிருமேனியழகீரொற்றியணிநகரீ 
ரும்மையடுத்தோர்மிகவாட்டமுறுதலழகோவென் றுரைத்தேன் 
நம்மையடுத்தாய் நமையடுத்தோர்கம்போலுறுவரன்றெனிலே 
தெம்மையடுத்ததென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) அம்மை அடுத்த திருமேனி அழகீர் - அம்பிகை ஒற்றித்துச்சே 
ர்ந்த திருமேனியையுடைய அழகரே ! ; ஒற்றி அணி நகரீர் உம்மை அடுத் 
தோர் மிக வாட்டம் உறுதல் அழகோ என்றேன் - ஒற்றியென்னும் அழகிய 
நகரமுடையவரே ! உம்மை யடுத்தவர் மிகவும் வாட்டமடைதல் சிறப்பா 
மோ என்றனன் ; நம்மை யடுத்தாய் நமை அடுத்தோர் நம்போல் உறுவர் 
நம்மைக்கா தலித்து அடுத்தவளே ! நம்மை அடுத்தவர்கள் நம்மைப்போலவே 
பொருந்துவர் ; அன்றெனில் எம்மை அடுத்தது ஏது என்கின்றார் - அங்ஙனம் 
பொருந்தாவிடில் எம்மை அடுத்தது ஏது ? அடுத்ததில்லை என்கின்றனர் ; ஏடி 
சேடி இது என் ? எ - று . 

( வி- து . ) மிகவாட்டம் என்பதைத் தலைவர் மிக ஆட்டம் எனப்பொருள் 
கொண்டு , ஆடல்வல்லவரான நம்மை அடுத்தவர் நம்போலவே திரிநேத்திர 
மாதிய சின்னங்களையுடைய நம்முருப்பெற்று ஆடல்வல்லவராவர் ; அங்ஙனம் 


இங்கிதமாலை யுரை . 


அசு 


கசங 


ஆகாவிடில் அவர் ஒருபேறும் பெற்றவரன்றாதலால் எம்மையடுத்தவான்று 
என்றியம்பியபடி . சாரூபம் பெற்றார்க்குப் பஞ்சகிருத்திய ஆடலில்லையாகை 
யால் , ஈண்டுச் சுட்டியவாடல் ஆனந்தமேலீட்டால் நிகழ்வது என்றலு 
மொன்று . 
உண் கண்மகிழ்வாலளிமிழற்றுமொற்றிநகரீரொருமூன்று 
கண்களுடையீரென்காதல்கண்டுமிரங்கீரென்னென்றேன் 
பண்கொண்மொழியாய்நின்காதல்பன்னாண்சுவைசெய்பழம்போலு 
மெண்கொண்டிருந்ததென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) கள் உண் மகிழ்வால் அளிமிழற்றும் ஒற்றி நகரீர்- மலர்த்தேன் 
பருகுங் களிப்பால் வண்டுகள் இசைபாடும் ( சோலைகளும் நீர்நிலைகளுஞ் 
சூழ்ந்த ) ஒற்றிப்பதியீர் ! ; ஒரு மூன்று கண்கள் உடையீர் என் காதல் கண்டும் 
இரங்கீர் என் என்றேன் - ஒரு மூன்று கண்கள் ( ஒருசேர ) உடையீர் எனது 
காதற்பெருக்கைக் கண்டும் இரங்கமாட்டீர் ஈதென்னையோ ? என்றனன் ; பண் 
கொள் மொழியாய்- பண்ணின் இனிமையைக்கொண்ட மொழியையுடைய 
வளே ! ; நின் காதல் பல்நாள் சுவைசெய் பழம்போலும் எண்கொண்டு இருந் 
தது என்கின்றார் - உனது காதல் பலகாளும் சுவையைத் தருகிற பழம் போலும் 
மதிப்பைக்கொண்டிருக்கின்றது என்கின்றனர் ; ஏடிசேடி இது என் ? எ - று . 

( வி - த .) நின்காதல் நமக்கு நாளும் இன்பந்தருவதொன்றென்பார் , பல 
நாளும் சுவைசெய்பழம் என்றார் . பழம்போலும் எண் - பழம்போலப் பாராட் 
டப்படும் மதிப்பு . நின்காதல் இத்தன்மையதாமாயின் யாம் இரங்கா திருக் 
கக்கடவேமோ ? இரங்கிலோமாயின் , நின்பால் அடையவேண்டுவதில்லையே 
யென்பது கருத்து . காதல் - காதலானேர்ந்த மெலிவுமாம் . நாள் சுவை 
நாண்சுவையென மரீஇயிற்று ; நீளுலகு * நீணுலகு , நள்ளனல் - நண்ணனல் 
எனமரீஇயினாற்போல . இருந்தது - காலமயக்கம் . பலநாளும் சுவைபயந்து 
கொண்டு அழிவில்லாமலிருப்பதொருபழம் இல்லாமையின் , இது அபூதவுவ 
மை . சுவை பயப்பதாயினும் அரிதன்றி நாளுங்கிடைக்குங்கனியின்கண் காதல் 
மிகாதவாறுபோல , நின்காதல் நம்பால் விழைவு மிகுதலில்லாதிருத்தலால் 
இரங்கிலோமென்று குறிப்பித்ததுமாம் . பல்நாண் சுவைசெய்பழம் - பல்கூ 
சும்படி சுவைசெய்யும் புளியம்பழமெனக்கொண்டு , அப்பழம் தோற்றமாத்தி 
ரத்தானே கண்டவர்க்குப் புனலூறுவிப்பது போல , நின் காதலும் எதிர்ப் 
பட்டார்க்கு விழைவை விளைவிப்பதாய் அப்பழம் போலப் பற்றற்றதாயிருக் 
கின்றதென்றாரெனக் கொள்ளினும் அமையும் . 
வணங்கேழிலங்குஞ்செஞ்சடையீர்வளஞ்சேரொற்றிமாநகரீர் 
குணங்கேழ்மிடற்றோர்பாலிருளைக் கொண்டீர் கொள்கையென்னென்றே 
னணங்கேயொருபாலன்றி நின் போலைம்பாலிருள் கொண்டிடச்சற்று 
மிணங்கேமிணங்கேமென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

* திரு நாவுக்கரசு நாயனார் தேவாரம் - கோயில் ( ச ) மரணிபால் . 
- சிவஞான போதம் பத்தாஞ்சூத்திரம் ( 6 ) நண்ணனல் . 


கசச 


கஉ 


கூ 


திருவருட்பா. 


யாபாவின 


( இ - ள் . ) வணம் கேழ் இலங்கும் செஞ்சடையீர் - நல்லழகும் நன்னிற 
மும் விளங்கும் சிவந்த சடைமுடியுடையீர் ! ; வளம் சேர் ஒற்றிமாநகரீர் 
வளமை செறிந்த ஒற்றி மாநகரத்தீர் ! ; குணம் கேழ் மிடற்று ஓர்பால் இருளை 
கொண்டீர் கொள்கை என் என்றேன் நன்னிறமிக்குடைய கண்டத்தின் 
ஒருபாகமான முற்புறத்தில் கருமையினைக்கொண்டீர் உமது கருத்தென்னை 
யோ ? என்றனன் ; அணங்கே ஒருபால் அன்றி நின் போல் ஐம்பால் இருள் 
கொண்டிட சற்றும் இணங்கேம் இணங்கேம் என்கின்றார் தெய்வமாது 
போல்பவளே ! ஒருபுறமேயன்றி நின்னைப்போல ஐம்பாலில் இருள் கொள் 
ளும்படிச் சிறிதும் யாம் பொருந்தோம் பொருந்தோம் என்கின்றனர் ; ஏடி 
சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) அடுக்கு உறுதிப்பொருட்டு , ஒருபாலில் இருள்கொண்டீர் 
என்றதற்கு நீ ஐம்பாலில் இருள் கொண்டாயென்றது எதிர்விடை . ஐம்பால் 
கூந்தல் ; இது முடி கொண்டை சுருள் குழல் பனிச்சை 
தாய் முடிக்கப்படுவதால் ஐம்பாலெனப்பட்டது . உச்சியின் முடிப்பது முடி ; 
பக்கங்கொண்டு முடிப்பது கொண்டை ; சுருட்டி முடிப்பது சுருள் ; குழல் 
படப்பின்னே செருகிமுடிப்பது குழல் ; பின்னிவிடுவது பனிச்சையாம் , பின் 
னே செருகி முடிப்பது சுருளெனவும் , சுருட்டிமுடிப்பது குழலெனவும் மாற் 
றியுரைப்பதும் உண்டு . இருள் கொண்டிருத்தல் - கறுத்தல் . 

கசரு 
கரும்பிலினியீரென்னிரண்டு கண்களனையீர்கறைமிடற்றீர் 
பெரும்பையணியீர் திருவொற்றிப் பெரியீரெது நும்பெயரென்றே 
னரும் பண்முலையாய் பிறர் கேட்கவறைந்தாலளிப்பீரெனச்சூழ்வ 
ரிரும்பொனிலையேயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) கரும்பில் இனியீர் என் இரண்டு கண்கள் அனையீர் கறைமிடற் 
றீர் - கரும்பிலும் சுவைபயப்பவரே ! எனது இரண்டு கண்மணிகளை ஒப்ப 
வரே ! நீலகண்டரே ! ; பெரும்பை அணியீர் திருஒற்றி பெரியீர் நும்பெயர் 
எது என்றேன் - பெரியபாம்பை அணியாக உடையவரே ! திருவொற்றியில் 
வாழும் பெரியீரே ! நுமது பெயர் எது என்றனன் ; அரும்பு அண் முலை 
யாய் பிறர் கேட்க அறைந்தால் அளிப்பீர் என சூழ்வர் அரும்பு போலும் 
முலையையுடையாய் ( எமது பெயரைப் ) பிறர் கேட்கச் சொல்லில் எமக்குக் 
கொடுப்பீர் என எம்மைச் சூழ்வர் ; இரும் பொன் இலையே என்கின்றார் 
( நம்மிடம் ) மிகுபொன் இல்லையே என்கின்றனர் ; ஏடி 

சேடி இது 
என் ? எ - று . 

( வி -த . ) பை - படம் ; சினையாகுபெயராய்ப் பாம்பையுணர்த்திற்று . கரும் 
பில் இல் ஐந்தாவது உறழ்பொருளது . அண் - உவமவுருபிடைச்சொல் 
அரும்பு - முலைக்குவமை பகரும் தாமரை கோங்கு இவற்றின் அரும்புகள் . 
எமது நாமங்கூறில் அளிப்பீரென்று பிறர் சூழ்வரென்ற குறிப்பால் , தமது 
நாமம் செம்பொற்றியாகேசரென்பதும் , அப்பெயரை வெளியிடிற் சூழுமனை 


இங்கிதமாலை யுரை . 


கூக் 


கசகசா 


வர்க்கும் ஈதற்கு மிகுதிரவியம் வேண்டுமேயென்பதும் குறிப்பித்தவாறா 
யிற்று . இனி, இரும்பொன் நிலையே எனக் கண்ணழித்து , நமக்குரிய மூல 
பண்டாரமென்னும் ஐசுவரியம் பக்குவிகளடைந் தனுபவித்தற்குரிய நிலைபே 
றான திரவியமாம் ; அதனை அவரல்லாத பிறர் ஈகவெனக்கேட்கின் ஈதற்கிய 
லாதே என் செய்வதென்கின்றா ரெனலும் ஒன்று . பிறரென்பது ஈண்டு அப் 
பேறு பெறுதற்குரியரல்லாதாரை யுணர்த்திற்று . 
நிலையைத்தவறார் தொழுமொற்றிநிமலப்பெருமானீர் முன்ன 
மலையைச்சிலையாக்கொண்டீர் நும்மாவல்லபமற்புதமென்றேன் 
வலையத்தறியாச்சிறுவர்களுமலையைச்சிலையாக்கொள்வர்கள் 
திலையற்புதந்தானென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) நிலையை தவறார் தொழும் ஒற்றி நிமலம் பெருமான் - ஆச்சிரம் 
நிலையைத் தவறாதவர்கள் வணங்கும் ஒற்றியில்வாழும் மலாகிதராகிய பெரு 
மானே 1 ; நீர் முன்னம் மலையை சிலையா கொண்டீர் நும் மா வல்லபம் அற்பு 
தம் என்றேன் - நீவிர் முன்னர் மலையைச்சிலையாகக் கொண்டீர் நுமது மகா 
வல்லபம் மிக ஆச்சரியம் என்றனன் ; வலையத்து அறியா சிறுவர்களும் 
மலையை சிலையா கொள்வர்கள் ஈது அற்புதம் இலை என்கின்றார் - இந்நிலவுல 
கில் அறிவறியாச் சிறியவர்களும் மலையைச்சிலையாகவே கொள்வார்கள் 
இதில் ஆச்சரியம் சிறிதும் இல்லை என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த ) வலையமென்றது போலி ; அது ஈண்டுப் பூமண்டிலம் . அத்து - 
சாரியை . தான் - அசை . மலையை வில்லாகக்கொண்டீரென்று தலைவி கூறத் 
தலைவர் மலையை மலையாக அல்லது கல்லாகக்கொண்டீரென்றதாக வுட்கொ 
ண்டு , ஈது சிறுவரும் அறிந்ததே என்றாரென்பது . மலை பொன்னாயிருக்கினும் 
பொற்கல் லென்பதே வழக்காதலின் பொதுப்படச் சிலையெனப்பட்டது . கசஎ 
உதையச்சுடரேயனையீர்நல்லொற்றியுடையீரென்னுடைய 
விதையத்தமர்ந்தீரென்னேயென்னெண்ணமறியீரோவென்றேன் 
சுதையிற்றிகழ்வாயறிந்தன்றோ துறந்துவெளிப்பட்டெதிரடைந்தா 
மிதையுற்றறி நீயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) உதையம் சுடரே அனையீர் நல் ஒற்றி உடையீர் - உதய சூரி 
யனை ஒத்தவரே ! நல்ல ஒற்றிநகரரே ! ; என்னுடைய இதையத்து அமர்ந் 
தீர் என்னே என் எண்ணம் அறியீரோ என்றேன் - என்னுடைய இதயத்து 
அமர்ந்தீர் ( அங்ஙனம் அமர்ந்தும் ) என்னையோ என துகருத்து அறிகிலீரோ ? 
என்றனன் ; சுதையில் திகழ்வாய் அறிந்தன்றோ துறந்து வெளிப்பட்டு எதிர் 
அடைந்தாம் 

அமிழ்தம் போல விளங்குபவளே ! உனது எண்ணம் அறிந் 
தல்லவா ? உனது மனத்தினீங்கிப் புறத்தில் வெளிப்பட்டு எதிரிலடைந்தாம் ; 
இதை 

நீ உற்றறி என்கின்றார் - இதனை நீ நன்கு குறித்தறிவாய் என்கின்ற 
னர் ; ஏடி சேடி இது என் ? எ.று , 


திருவருட்பா . 


. 


-- 


( வி - க . ) உதையம் இதையம் - போலிகள் . உன் இதயத்தமர்ந்தமையின் 
உன் எண்ணமுணர்ந்து புறத்துங்காட்சிதந்தனம் , இதனை உய்த்துணர்தி 
என்றனர் என்க . எண்ணம் புறக்கலவிவிருப்பு : இதற்கு ( யாவரும் ) எண் 
ணத்தக்க என் அழகினை அறியீரோ என்றதாகக்கொண்டு , அறிந்தமையானே 
நமது வைராக்கியத்தைத் துறந்து வெளிப்பட்டு இப்பிக்ஷைக்கோலங்கொண்டு 
யாம் இங்குவந்தது என்றாரெனலுமொன்று . நம்மை இக்கோலமாக்கியது 
உன்னழகே என்றபடி . 

கசஅ 
புரக்குங்குணத்தீர் திருவொற்றிப்புனிதரே நீர்போர்க்களிற்றை 
யுரக்குங்கலக்கம்பெறவுரித்தீருள்ளத்திரக்கமென்னென்றேன் 
கரக்குமிடையாய்நீகளிற்றின் கன்றைக்கலக்கம்புரிந்தனை நின் 
னிரக்கமிதுவோவென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) புரக்கும் குணத்தீர் திருஒற்றி புனிதரே நீர் போர் களிற்றை 
உரக்கும் கலக்கம் பெற உரித்தீர் உள்ளத்து இரக்கம் என் என்றேன்- சரா 
சரங்களைக் காக்கும் குணத்தவரோ ! திருவொற்றிப் புனிதரே ! நீர் போ 
ராடும் யானையை அதுமிகக் கலங்குதலைப்பெற உரித்தீர் உமது திருவுள்ளத் 
தில் இரக்கமிருந்தது என்னை ( நன்று ) என்றனன் ; கரக்கும் இடையாய் நீ 
களிற்றின் கன்றை கலக்கம் புரிந்தனை நின் இரக்கம் இதுவோ என்கின்றார் 
தனபாரம் பொறாது வருத்தித் தேயும் இடையினையுடையாய் ! நீ யானைக் 
கன்றை ( நடையாற் ) கலக்கம் செய்தனை நினது இரக்கம் இதுதானோ ? என் 
கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த . ) புரத்தல் - ஈண்டு அருளின் மேலது ; எம்பெருமான் திருமுடி 
முதல் திருவடிவரை எவ்வுறுப்பும் பிறர்க்கு அருளும் குறிப்பே யுடைமை 
யின் , புரக்குங்குணத்தீர் என்றது . இதனை " * இரையும் புனற்செஞ் சடை 
முடியுங் கடுவார் மிடறு மிளமதியம் - புரையுங் கனலி மருப்பொளிருந் திரு 
மார் பகமும் புலியதள்சூ - ழரையுங் கரியின் றலைமிதித்த வழகார் வெங்கை 
யரன்றாளு - நிரையுஞ் சுரர்கண் டுருவனைத்து மருளே யென்று நினைவாரே . " 
என்ற திருவிருத்தத்தானுமுணர்க . கரத்தல் - தேய்ந்தொளித்தல் , யாம் யானை 
யைக் கொன்று கலக்கமுறுவித்தோம் , நீ யானைக்கன்றைக் கொல்லாது 
வதைப்பார் போல் நடையாற் கலக்கினை , ஆகலின் இதுமிக்க இரக்கமோ ? என்று 
ஏளனஞ்செய்தபடி . யானைக்கன்றுக்குக் களபம் என்றும் ஒரு பெயருண்மை 
யின் களப்பத்தைக் கலக்கம் செய்தனையே எனலுமாம் . களபம் - சந்தனக்கல 
வை . கலக்கம் - கலத்தல் ; ( குழைத்தல் . ) 
பதங்கூறொற்றிப்பதியீர்நீர்பசுவிலேறும்பரிசது தான் 
விதங்கூற்றத்தின்விதிதானோவிலக்கோவிளம்பல்வேண்டுமென்றே 
னிதங்கூறிடுநற்பசுங்கன்றை நீயுமேறியிடுகின்றா 
யிதங்கூறிடுகவென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

* திருவெங்கைக் கலம்பகம் , கூசு . 


கசக 


இங்கிதமாலை யுரை . 


கூக் 


( இ - ள் . ) பதம் கூறு ஒற்றி பதியீர் நீர் பசுவில் ஏறும் பரிசுதான்- 
அருத்தமாக எடுத்துக் கூறத்தக்க ஒற்றிப்பதியீர் ! நீர் பசுவிலேறியுலாவும் 
தன்மையானது ; விதம் கூறு அறத்தின் விதிதானோ விலக்கோ விளம்பல் 
வேண்டும் என்றேன் - பலகூறுபாடாகக் கூறும் அற நூலின் விதியோ ? 
அன்றி விலக்கோ ? இதனை இயம்பல் வேண்டும் என்றனன் ; கூறிடும் நல் 
பசு கன்றை நீயும் நிதம் ஏறியிடுகின்றாய் இதம் கூறிடுக என்கின்றார் - சில 
பிரிவுபட்ட நல்ல பசுக்கன்றை நீயும் நாளும் ஏறுகின்றனை இதற்குத்தக்க 
மறுமொழி இசைக்க என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - கு . ) அருத்தமாகக்கூறல் வாச்சியப் பொருளாமெனல் . பதம் - அருத் 
தமென்பதை * “ சொற்பதங் கடந்த தொல்லோன் காண்க என்பதனானு 
ணர்க . அன்றிப் பதம் - பக்குவம் , மேன்மையுமாம் . பதம் என்பதை சினை 
யாகு பெயராக்கி வேதவாக்கியங்கள் கூறுமெனலும் சிறப்பே . பரிசது அது 
பகுதிப்பொருள்விகுதி . கூறிடுக ஏறியிடுகின்றாய் என்பவற்றில் இடு துணை 
வினை விகுதி . எருது என்பதை பசுவென்று ஆளல் கவிமரபு . + “ பசுவேறு 
மெங்கள் பரமன் என்றார் ஆளுடைய பிள்ளையாரும் . பசுவிலேறலும் 
அறமோ என்ற தலைவிக்கு , நீ பசுக்கன்றை இவரலும் அறமோ ? என்று கூறி 
யதாம் . பசுங்கன்று . பசுமையுடைய கைவளை ; ஏறியிடல் என்பதற்கு இவ 
ரல் என்ற பரியாயநாமமுண்மையின் , இவரல் - விருப்பமெனக்கொண்டு பசுங் 
கன்றை விரும்புகின்றாய் எனினும் ஒன்று . 

கரு 
யோகமுடையார் புகழொற்றியூரிற்பரமயோகியராந் 
தாகமுடையாரிவர் தமக்குத் தண்ணீர் தரநின்றனையழைத்தேன் 
போகமுடையாய்புறத்தண்ணீர்புரிந்து விரும்பாமகத் தண்ணீ 
ரீகமகிழ்வினென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) யோகம் உடையார் புகழ் ஒற்றி ஊரில் பரம யோகியர் ஆம் 
தாகம் உடையார் இவர் தமக்கு - சிவயோகமுடையவரால் புகழப்படுகின்ற 
திருவொற்றி நகரிலமரும் பரமயோகியராகும் நீர் வேட்கையுடையராகிய 
இவருக்கு ; தண்ணீர் தர நின்றனை அழைத்தேன் - குளிர்ந்த சலம்கொடுத் 
தற்பொருட்டு உன்னை யழைத்தனன் ; போகம் உடையாய் புறம் தண்ணீர் 
புரிந்து விரும்பேம் போகமுடையவளே ! புறத்தண்ணீரைக் காதலித்து 
இச்சியேம் ; அகம் தண்ணீர் மகிழ்வின் ஈக என்கின்றார் - அகத்தண்ணீரை 
மனக்களிப்பால் நல்கக்கடவை யென்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த . ) பரமயோகியராம் இவர் தமக்கு எனக்கூட்டுக . சனகராதிய 
யோகிகளெல்லாம் வழிபட அவர்க்கருள்புரிந்து யோகத்தமர்ந்த தலைமைய 
ரென்பார் , பரமயோகியர் , எனவும் , இழிந்தவர்க்கு ஈயுமாறு போலப் புற 
த்தே நீர்கொண்டுவந்து தரின் விரும்பேம் , அகத்தே அன்பினழைத்து ஈக 
வென்றாரென்பார் , மகிழ்வினீக , என்கின்றாரெனவும் கூறியவாறு . புறத் 
தில் அகத்திலென ஏழனுருபுகள் விரிக்க . புறநீரை விரும்பேம் , அகத்தே 

திருவாசகம் திருவண்டப்பகுதி . - தேவாரம் , வேயுறுதோளி 


- 


திருவருட்பா . 
யுள்ள தண்ணிய நீர்மைத்தாகிய இன்பந்தருகவென்றாரென்னலும் இயையும் . 
போகம் - பெரும்பாக்கியம் ; அன்றி அது உவமவாகுபெயராய் அரவின்படம் 
போலும் நிதம்பத்தை யுணர்த்திற்றெனக்கொண்டு , விரகதாகந் தணிவான் அவ் 
வின்ப நல்குதற்குரியதானஞ் சுட்டியதென்னலும் , பூர்வ புண்ணியமுடைய 
வர்க்கே அத்தலத்தைப் புகழ்தல் வாய்க்குமென்பதுபற்றி யோகமுடையார் 
புகழொற்றி எனப்பட்டதென்னலும் , யோகம் உடையாதவர் , தாகம் உடை 
யாதவர் , போகம்உடையாதவள் , எனக்கண்ணழித்துப் பொருள்கோடலும் 
பொருந்தும் . ஈண்டுப்போகம் அரவின்படம் ; யோகம் அதிர்ஷ்டம் ; 
உடையாமை - சிதையாமை என்க . 

கருக 
வளநீரொற்றிவாணரிவர்வந்தார்நின்றார்மாதேநா 
முளநீர்த்தாகமாற்றுறு நீருதவவேண்டுமென்றார்நான் 
குள நீரொன்றேயுளதென்றேன் கொள்ளேமிடைமேற்கொளுமிந்த 
விளநீர் தருகவென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) நீர் வளம் ஒற்றி வாணர் இவர் வந்தார் நின்றார் - நீர்வளமுள்ள 
ஒற்றியில் வாழ்பவராகிய இப்பெருமான் என் முன்வந்தனராய் நின்றனர் ; 
மாதே நாம் உளம் நீர் தாகம் மாற்றுறும் நீர் உதவவேண்டும் என்றார் --- 
மாதே ! நாம் உள்ளத்திற்கொண்ட நீர்வேட்கையை மாற்றும் நீரை உதவல் 
வேண்டும் என்றனர் ; நான் குளம் நீர் ஒன்றே உளது என்றேன் யான் 
குளத்துப்புனல் ஒன்றேயிருக்கிறது என்றனன் ; கொள்ளேம் மேல் இடை 
கொளும் இந்த இளநீர் தருக என்கின்றார் ( நாம் குளநீரைக் ) கொள்ளோம் 
மேலிடத்தைக்கொண்டுள்ள இவ்விளநீரைத் தருக என்கின்றனர் ; ஏடி சேடி 
இது என் ? எ- று . 

( வி - த . ) வந்தார் - முற்றெச்சம் . மாற்றுறு - உறு துணைவினை விகுதி . 
ஆற்றுறுமெனப்பிரித்தலுமமையும் . மேலிடைகொள்ளும் இளநீர் - உயர்ந்த 
( தெங்கின் ) இடமாக இருக்கும் இளநீர் . உளம் நீர்த்தாகம் - உள்ளத்தின் . 
குணமாகிய விரகதாகம் . குளம் - நெற்றி ; அது சினையாகுபெயராய் முகத் 
தை யுணர்த்திற்றெனக்கொண்டு , வடமொழியில் முகமென்பதற்கு வாய் என 
வும் பொருளுண்மையின் , வாய் நீருண்டெனத் தலைவி கூறத் தலைவர் அதர 
நீர்ப்பானமொன்றே விழையேம் , இடைமேலுள்ள இளநீரும் ( தனமும் ) தருக 
என்றாரெனலும் தக்கதே . குளநீர் - வெல்லம் அல்லது சர்க்கரைகலந்த நீரு 
மாம் . இதில் ( நீர்த்தாகம் உளம் ) ஆற்றின் மிக்க நீருதவவேண்டுமென , ஆம் 

று குளநீரொன்றே யுளதென்றதொரு நயமும் , பானகமெனப்படுவது 
நீர்த்தாகத்தை அறப்போக்காதாகலின் இளநீர் தருக என்றதொருநயமுங் 
காண்க . 

கரு . 
மெய்ந்நீரொற்றிவாணரிவர்வெம்மையுளநீர்வேண்டுமென்ற 
ரந்நீரிலைநீர் தண்ணீர் தானருந்தலாகாதோவென்றேன் 
முந்நீர்தனையையனையீரிம்முதுநீருண்டு தலைக்கேறிற் 
றிந்நீர்காண்டியென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 


றுநீரின் 


இங்கிதமாலை யுரை . 

கரு 
( இ - ள் . ) மெய் நீர் ஒற்றி வாணர் இவர் வெம்மை உள நீர் வேண்டும் என் 
றார் - உண்மை நிலைமைவாய்ந்த ஒற்றி நிவாசராகிய இவர் வெம்மையுள்ள 
நீர் வேண்டும் என்றனர் ; அ நீர் இலை நீர் தண்ணீர் அருந்தல் ஆகாதோ என் 
றேன் அவ்வெந்நீரில்லை தேவரீர் குளிர்ந்த நீரருந்தல் ஒவ்வாதோ ? என் 
றனன் ; முந்நீர். தனயை அனையாய் இ முதுநீர் உண்டு தலைக்கு ஏறிற்று - 
பாற்கடலின் புதல்வியாகிய இலக்குமியை நிகர்த்தவளே ! இப்பழைய நீரு 
ண்டு சிரசிலேறிற்று ; இ நீர் காண்டி என்கின்றார் இந்த நீரை நோக்குவா 
யாக என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 


i 


( வி - கு . ) இம்முதுநீருண்டு தலைக்கு ஏறிற்று என்பது இப்பழைய நீரே 
நமது சடையாற் பருகப்பட்டு நமக்குத் தலைப்பாரமாயிற்று ; நின் புதுநீரால் 
யா துவிளைவதாமோ வெனவும் ; இம்மிக்க தண்ணீர் நம்பால் தலைக்கு மிஞ்சி 
யிருக்கின்றது நீ தரவேண்டுவதில்லை யெனவும் பொருள்பட்டு நின்றது . 
யாம் வெம்மையுள்ளேம் , இது சீதளகாலமாயிருத்தலின் நீர் நம்மை விரும்பு 
மெனத் தலைவர் கூறினாராகத் தலைவி அவ்வெம்மை நீர்மையில்லை , தண்ணிய 
நீர்மையே உமது நீர்மையாகலின் , உம்மை யநுபவித்தல் பொருந்தாதுபோ 
லும் என்னலும் , ; இறைவர் முந்நீர் தனயையையனைய குளிர்மையையுடை 
யாய் ! இக்கங்கை யனுபவித்துக்கொண்டு தலையிற் குடியிருக்கிறது ; இவ் 
வியல்பை நோக்கென இசைத்தனரென்னலுமாம் . அன்றி நும்பால் யாம் காத 
லுள்ளோம் நீர் விரும்புவீராக வென்னுங் கருத்தால் வெம்மையுளம் நீர்வே 
ண்டும் , என்று தலைவர்கூறவும் , அக்குறிப்புணராது வெம்மையுள்ள நீர் நம்பா 
லுண்டு வேண்டுமென்றதாகத் தலைவியுட்கொண்டு , அந்நீரில்லை , நும்பக்கல் 
தண்ணீர் தான் உள்ளது , ஓ அருந்தலாகாது என்றாளாக ; பெண்ணே ! நீ 
கூறிய முதியதண்ணீரும் தலையிற் குடியேறியதாகவுண்டு , ( அதுபற்றி ஒன் 
றும் யாம் கூறிற்றிலம் , யாம் கூறிய இக்குறிப்புப்பொருள் வேறு , அப்பொ 
ருளை ஆய்ந்தறியென்றாரெனவும் ; சீதகாலத்தில் வெம்மைத்தன்மையுள்ள 

கிய தனங்கள் வேண்டுமென்று விளம்பி , அத்தனங்க ளளிக்கத்தக்கவளெ 
னக் குறிப்பிற்பொருள்பட இலக்குமியனையாயெனக் கூறினாரெனவும் ; வெம் 
மையுள்ளேம் நீர்வேண்டும் , அல்லது விருப்பமுள நீர்வேண்டும் என்றாரென 
வும் கோடலுமாம் . தனஞ்சுட்டுங்கால் வெம்மை நீருள்ளனவெனப் பதங்களை 
மாற்றுக . வெம்மை - வெப்பம் , விருப்பம் . நீர் - சலம் , நீர்மை ( தன்மை .) 
முந்நீர் - ஆக்கல் காத்தல் அழித்தலென்னும் மூன்று நீர்மையுடைய கடல் ; 
பண்பாகுபெயர் . தனம் சீதகாலத்தில் வெம்மை தருவது * " வாவியுறை 
நீரும் வடநிழலும் பாவகமு - மேவனைய கண்ணா ரிளமுலையு - மோவியமே ,, 
மென் சீத காலத்து வெம்மைதரும் வெம்மைதனி - லின்பாருஞ் சீதளமா மே ” 
என்பதனானும் அறிக . 

கருகூ 


நீதிவெண்பா - சசு . 


திருவருட்பா. 


றேன் 


சீலஞ்சேர்ந்தவொற்றியுளீர்சிறிதாம்பஞ்சகாலத்துக் 
கோலஞ்சார்ந்துபிச்சைகொளக்குறித்துவருவீரென்னென்றேன் 
காலம் போகும் வார்த்தைநிற்குங்கண்டாயிதுசொற்கடனாமோ 
வேலங்குழலாயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) சீலம் சேர்ந்த ஒற்றி உளீர் சிறிது ஆம் பஞ்சகாலத்தும் - ஒழுக் 
கம் அமைந்துள்ள ஒற்றிநகரவாணரே ! சிறுமை தரத்தக்கதாகும் இவ்வற் 
கடகாலத்தும் ; பிச்சை கொள குறித்து கோலம் சார்ந்து வருவீர் என் என் 

பிச்சைகொள்ள வுத்தேசித்துக் காளம் மேளமுதலிய அலங்கார 
சின்னம் வாய்ந்து வருகின்றீர் ஈதென்னை என்றனன் ; ஏலம் குழலாய் 
மயிர்ச்சாந்தணிந்த கூந்தலையுடையாய் ! ; காலம் போகும் வார்த்தை நிற்கும் - 
இவ்வற்கடகாலம் சின்னாளிற் சிதையும் நீ கூறிய வார்த்தையொன்றே பன் 
னாணிற்கும் ; இது சொல் கடனாமோ என்கின்றார்- இங்கனங் கூறுவது மர 
பாமோ ? என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த . ) வருணாச்சிரம வொழுக்கமிகுந்த நகரென்பாள் , சீலஞ்சேர்ந்த 
வொற்றி என்றும் , வானோர்க்கும் சிறப்பொடு பூசனை செல்லாத சிறுவிலைக் 
காலமென்பாள் , சிறிதாம்பஞ்சமென்றும் , மற்றைக் காலத்து வந்தால் வாய் 
த்தது உதவல்கூடும் , யாமும் வறுமைப்படும் இக்காலத்து வந்து வருத்து 
வது மாண்பல்லவே யென்பாள் , பஞ்சகாலத்தும் என்றும் , பிச்சைக்கெழுந் 
தருளும் உமக்கு இக்காள முதலியவை எற்றிற்கென்பாள் , கோலஞ்சார்ந்து 
வருவீர் என்றும் கூறினாளாகலின் ; இறைவர் நங்கையே ! எவரு மிடுதற் 
குரிய ஏனைக்காலத்துப் பிக்ஷையிடாதொழியினும் பஞ்சகாலத்து இயன்ற 
வரை பரிந்து இடவேண்டியது பண்பேயாகவும் , அவ்வாறு இடாமல் இழித் 
துரைத்தவளென்னும் இகழ்வு நின்னைச் சூழுமென்பார் , வார்த்தைநிற்கும் 
எனவும் ; எமதுசின்னங்களைப்பற்றி யிகழ்வது முறையோ வென்பார் , இது 
சொல்கடனாமோ ? எனவும் கூறினாரென்பது . ஏற்பதற்குச் சின்னம் வேண் 
டுவதில்லையென்றதை * “ நச்சரவம் பூண்டதில்லை காதரே தேவரீர் - பிச்சை 
யெடுத் துண்ணப் புறப்பட்டு - முச்சி தமாங் , காளமேன் குஞ்சரமேன் கார்க் 
கடல்போற் றான் முழங்கு- மேளமேன் ராஜாங்க மேன் . " என்ற நிந்தாஸ்துதிச் 
செய்யுளானும் உணர்க . பஞ்சகாலத்து உமது கோலஞ்சார்ந்து எனப்பிரித் 
துரைத்தலுமாம் . கோலம் பிக்ஷாடன கோலம் என்பதும் ஒன்று . வருவீர் 
காலமயக்கு . கண்டாய் முன்னிலையசை ; குறித்து ஆய்வாயெனினும் பொ 
ருந்தும் . 
ஊற்றார் சடையீரொற்றியுளீரூரூரிரக்கத்துணிவுற்றீர் 
நீற்றால் விளங்குந்திருமேனிநேர்திங்கிளைத்தீர் நீரென்றேன் 
சோற்றாலிளைத்தேமன்றுமது சொல்லாலிளைத்தேமின்றினிநா 
மேற்றாலிகழ்வேயென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 


ச 


* காளமேகப்புலவர் தனிப்பாடல் . 


இங்கிதமாலை யுரை . 


- 


( இ - ள் . ) ஊற்று ஆர் சடையீர் ஒற்றியுளீர் ஊர் ஊர் இரக்க துணிவு 
உற்றீர் கங்கையார்ந்த சடையீரே ! ஒற்றியிலுள்ளவரே ! ஊர்தோறும் 
பிக்ஷையெடுக்கத் துணிவுகொண்டீர் ( அதனால் ) ; நீர் நீற்றால் விளங்கும் திரு 
மேனி நேர்ந்து இளைத்தீர் என்றேன் - தேவரீர் விபூதியால் விளங்குகின்ற 
திருமேனி மெலிந்து இளைத்தீராயினீர் என்றனன் ; சோற்றால் இளைத்தேம் 
அன்று இன்று உனது சொல்லால் இளைத்தேம் - மங்கையே ! நாம் சோற் 
றினா லிளைத்தோமல்ல இன்று உனது மொழியாலேயே இளைத்தோம் ; இனி 
நாம் ஏற்றால் இகழ்வே என்கின்றார் - இனி (உன்னிடம் ) நாம் ஏற்கில் 
( அது மிக ) இழிவே என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) ஊற்று - சுரப்பு ; இது தொழிலாகுபெயராய்க் கங்கையை 
உணர்த்திற்று . ஆர் ஆத்தியுமாம் . இரப்போர்க்கு ஈவது தனமுடையார் 
யல்பெனவுணராது நீ எள்ளினமையின் , உன் சொல்லே நம்மை மெலி 
வித்ததென்பார் , சொல்லாலிளைத்தேம் , என்றும் ; நீ பெருந்தன முடைமை 
யின் அஞ்சாது அசதியாடும் அகந்தையளாயினாய் நின்னிடம் ஏற்கத்தகா 
தென்பார் , ஏற்றாலிகழ்வே என்றுங் கூறினார் . அன்று சோற்றால் நேர்ந் 
தோம் , இன்று நினது சொல்லாலே இளைத்தோ மாயினம் என்றாரென 
அவள்கூறிய வாக்கியத்தையே இருகூறாக்கியுரைத்தலும் ஒன்று . சொல்லா 
வது ஊரூர் இரக்கத்துணிவுற்றீர் அதனால் திருமேனி நேர்ந்திளைத் தீர் என் 
றது . இங்கு - அசை . 

கருரு 
நீரைவிழுங்குஞ்சடையுடையீருளது நுமக்கு நீரூருந் 
தேரைவிழுங்கும்பசுவென்றேன் செறிநின்கலைக்குளொன்றுளது 
காரைவிழுங்குமெமதுபசுக்கன்றின்றேரைநீர்த்தேரை 
யீரவிழுங்குமென்கின்றாரிது தான் சேடியென்னே டீ . 

( இ - ள் .) நீரை விழுங்கும் சடையுடையீர் -- கங்கையை அடக்கிய சடை 
முடியுடையீர் ! நீர் ஊரும் தேரைவிழுங்கும் பசு நுமக்கு உளது என்றேன் -- 
நீவிர் செலுத்தும் பூமியாகிய தேரை விழுங்கத்தக்க மாடொன்று உமக்குளது 
என்றனன் ; செறிநின் கலைக்குள் - பெண்ணே ! கொய்சகச்செறிவினையுடைய 
நினது ஆடைக்குள் ; காரை விழுங்கும் எமது பசு கன்றின் தேரை நீர் தேரை 
ஈர விழுங்கும் ஒன்று உளது என்கின்றார் - மேகத்தையும் உவமையில் 
வென்ற நிறமுடைய எமது பசுவினது கன்றின் தேரையும் நீரிலுலவும் 
தேரையையும் பிளவுபட விழுங்கத் தக்கது ஒன் றிருக்கிறது என்கின்றனர் ; 
ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - கு . ) நீரை விழுங்கலாவது - அதனை உட்கொள்ளுதல் . காரை விழும் 
கலாவது - அதனிறத்தைத் தனதுநிறத்துக்குள்ளாக்குதல் . ஒன்று என்றது - 
நிதம்பத்தை ; அது பாம்புபோறலின் தமது பசுவாகிய திருமாலின் புத்திர 
னான மன்மதனது தேராகிய தென்றலையும் தவளையையும் விழுங்குமென்றா 
ரென்க . நுமது மாடு நீரூரும் தேரை விழுங்குமெனத் தலைவி ஒன்று கூறத் 


கங 


கூஅ 


திருவருட்பா. 


கருகா 


தலைவர் எதிராக இரண்டு கூறி எள்ளியவாறு . நீருருந்தேர் என்பதற்குக் 
கடல்சூழ்ந்தபுவித்தேர் எனலுமாம் சிவபெருமான் புவித்தேர் ஊர்ந்தது திரி 
புரதகனகாலத்தில் . 
பொன்னேர்மணிமன் றுடையீர் நீர்புரிந்ததெதுவெம்புடையென்றே 
னின்னேயுரைத்தற்கஞ்சுதுமென்றாரென்னென்றேனியம்புதுமேன் 
மின்னே நினதுநடைப்பகையாமிருகம் பறவை தமைக்குறிக்கு 
மென்னேயுரைப்பதென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

(( இ - ள் . ) பொன் நேர் மணி மன்று உடையீர் - பொன்னாலாகிய ஒத்த 
அழகிய அம்பலத்தையுடையீரே ! ; எம்புடை நீர் புரிந்தது எது என்றேன் 
எம்மிடத்து நீர்விரும்பியது யாது கூறும் என்றனன் ; இன்னே உரைத்தற்கு 
அஞ்சுதும் என்றார் என் என்றேன் - பெண்ணே ! இங்கு அதனை உரைத்தற்கு 
அஞ்சுவே மென்றனர் ; அதுதான் யாது கூறுவீரென்றனன் ; மின்னே இயம் 
புதுமேல் - மின் போல்பவளேயாம் இயம்புவமாயின் ; நினது நடை பகையாம் 
மிருகம் பறவை தமை குறிக்கும் - நினது நடையின் பகையாகிய மிருகத்தின் 
பெயரும் பறவையின் பெயருமே சுட்டும் ; என்னே உரைப்பது என்கின்றார் -- 
( இதுவன்றி ) வேறு எதை யாமுரைப்பது என்கின்றனர் ; ஏடி சேடி இது 


என் ? எ - று . 


( வி -த . ) பொன் ஏர் மணிமன்று எனப்பிரித்துப் பொருள்கோடலுமாம் . 
நடைப்பகை மிருகம் - பெண்யானை ( பிடி ) ; நடைப்பகைப்பறவை - அன்னம் ; 
எனவே , பிடிநடை அன்ன நடையே யாம்விரும்பினது என்றவாறு . அன்றி , 
இருபதங்களையும் ஒன்று கூட்டிப் பிடியன்னமே வேண்டினது என்றலுமாம் . 
நடையை வேண்டினமை குறிக்கில் நீ வைவை கொல்லோ வென்னும் அச்சமு 
டையே மென்பார் , உரைத்தற்கஞ்சுதும் என்றார் . 

கரு எ 
அடையார்புரஞ்செற்றம்பலத்தேயாடுமழகீரெண்பதிற்றுக் 
கடையாமுடலின் றலை கொண்டீர்கரமொன்றினிலற்புதமென்றே 
னுடையா த்தலைமேற்றலையாகவுன்கையீனரஞ் தூறுகொண்ட 
திடையாவளைக்கேயென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) அடையார் புரம் செற்று அம்பலத்தே ஆடும் அழகீர் - பகைவர் 
களுடைய திரிபுரங்களை யழித்துச் சிற்சபையிலே திருநிருத்தம்புரிந்தருள் 
கின்ற அதிசுந்தரரே !; எண் பதிற்று கடை ஆம் உடலின் தலை கரம் ஒன்றி 
னில் கொண்டீர் அற்புதம் என்றேன் --எண்ணப்படுகின்ற தசப்பிரமர்களு 
டைய உடல்களுள் முடிவினதாகிய உடலினது தலையை ஒருகரத்திற்கொண் 
டீர் ஈதாச்சரியமென்றனன் ; உடையாது ஆக இடையா வளைக்கு தலைமேற்றலை 
உன்கை ஈரைஞ்ளறு கொண்டது ( அற்புதம் ) என்கின்றார் 
அமையும்படி பின்னிடையாத வளைகளின் பாதுகாப்புப் பொருட்டுத் தலைமேற் 
றலையை உன்கைகளொவ்வொன்றும் ஆயிரங்கொண்டது ஈதாச்சரியம் என் 
கின் றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 


உடையாது 


இங்கிதமாலை யுரை . 

கூக் 
( வி - த . ) பிரமதேவா புதல்வராய் அவர்க்குக் கீழமைந்து அவாந்தர 
சிருஷ்டிக்குக் காரணராயுள்ள மரீசி அத்திரி ஆங்கிரசர் புலத்தியர் புலகர் 
கிரது தக்ஷர் கர்த்தமர் காசிபர் என்னும் நவப்பிரமர்களுடலம் மத்தியப் 
பிரளயங்களில் அழிவுற்றனவாகப் பிரமதேவ ருடலமொன்றே அவராயுள் முடி 
வாகிய பிராகிருதப்பிரளய மளவும் நிற்பதென்பாள் , பதிற்றில் கடையா 
முடல் என்றும் , அத்தகைய வுடற்றலை கரமொன்றினிற் கொண்டமை வியப் 
பென்பாள் , அற்புதமென்றும் , கூறினாளாகலின் ; இறைவரும் , நின்வளைகள் 
கரத்திலணியப்பட்டு முன்னிற்பனவென்பார் , இடையாவளை , என்றும் , அவை 
உடையாதமையக் கங்கணமணிந்ததென்பார் , உடையாதாகத்தலைமேற்றலை 
கொண்டது , என்றும் , உன்கை நாணாளும் நவநவமாக அணியப்பட்டன மிகப் 
பலவென்பார் , ஈரைஞ்னூறு , என்றும் கூறினார் என்க . இவண்கூறிய 
மரீசியாதிய நவப்பிரமர்களுள் புலகர் கர்த்தமர் காசிபரென்னும் மூவரை 
நீக்கிப் பிருகு வசிட்டா நாரதரென்பவரைக் கோடலும் புராணசித்தம் . எண் - 
செயப்பாட்டு வினைப்படுவிகுதியும் அகரச்சாரியையும் தொக்க வினைத்தொ 
கை . பதிற்றென இற்றுச்சாரியைபெற்று ஏழனுருபு பெறாதுநின்ற பத்தென் 
னும் எண் பிரமர்பதின்மரையு முணர்த்தலின் எண்ணாகுபெயர் . உடையா 
ஈறுகெட்ட வினையெச்சம் . கங்கணமென்பது - தலைக்கூட்டமெனவும் பிறி 
தொருபொருள் பயத்தலின் தலைமேற்றலை , என்றார் . கம் - தலை . கணம் - 
கூட்டம் . ஒருகரத்தில் ஒருடற்றலை கொண்டீா என்றதற்கெதிராக உன் 
ஒவ்வொருகைகளும் தலைக்கூட்டம் ஆயிரங்கொண்டதெனப் பழித்தவாறு 
ஆயிரம் ஈண்டு அளவின்மைப் பொருட்டு , * வேதாயாவையுமளிப்ப மேனாட் 
டெரிந்தருள் பதின்மராகுஞ் சீர்கெழுகுமரர் என்பதும் நூற்றுணிபாக 
லால் பிரமதேவரை ஒருவராகக்கொள்ளாது அவர் புதல்வருள் நவப்பிர 
மார்க்களாகக் கொள்ளப்பட்டவரோடு அவரல்லாத வேறொருவரை உடன் 
கூட்டித் தசப்பிரமர் என்பதும் உண்டு . இவ்வாறுகொள்ளின் பதிற்றினது 
கடையாம் உடலென்க . பதிற்றின துகடை பதிற்றுக்கு அப்பாற்பட்டது . 
கடை . முடிவு . 
தேவர்க்கரியவானந்தத்திருத்தாண்டவஞ்செய்பெருமானீர் 
வேமக்குகுகுகுகுகுவணிவேணியுடையீராமென்றேன் 
தாவக்குகுகுகுகுகுகுகுத்தாமேயைந்து விளங்கவணி 
யேவற்குணத்தாயென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) தேவர்க்கு அரிய ஆனந்தம் திருத்தாண்டவம் செய் பெருமான் 
தேவர்க்கும் காண்டற்கரிய ஆனந்தத் திருநடனத்தைப் புரிந்தருளும் தலை 
வரே ! ; நீர்மேவ குகுகுகுகுகு அணிவேணி உடையீர் ஆம் என்றேன் - தேவ 
ரீர் நிலைபெற அறுகு அணியும் சடையுடையீர்போலும் என்றனன் ; தாவு 
அக்குகுகுகுகுகுகுகு ஐந்து விளங்க அணி ஏவல் குணத்தாய் என்கின்றார் 


கருஅ 


1 


* கந்தபுராணம் தக்ஷகாண்டம் உபதேசப்படலம் . ங . 


க் 00 


றா 


திருவருட்பா . 
நீளுகின்ற அந்த குகுகுகுகுகுகுகு ஐந்து விளங்க அணியும் பெருமைக்குணத் 
தையுடையாய் நீ என்கின்றனர் ; -ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த . ) ஆறு + கு- அறுகு என்றாகி அறுகம்புல்லையும் , எட்டு + கு 
இவ்விரண்டு + கு , ஒருதொடராக நாலு குகுவென்றாகிக் , கூந்தலையும் உணர்த் 
திநின்றன . குகு வென்பதற்குச் சந்திரதரிசனமில்லாதது என்பது பொருள் .. 
* " கூடினமா வாசைபதி னான் கிறுதிக் கூறுதனிற் கூடுமதற் குப்பெயர் 
குகு . ” என்றதும் இப்பொருள்பற்றியே யாகலின் குகுவென்பது ஈண்டு இரு 
ளுடையதெனப் பொருள்பட்டு , நீளுதலோடு தொங்குதலையுடைய குகுவென 
விசேஷித்தமையால் கூந்தலைக் குறிப்பின் உணர்த்திற்றென்க . தாவுதல் - 
நீளுதல் . மாலுதல் - தொங்குதல் . ஐந்து விளங்கவணிதல் - முடி கொண்டை 
சுருள் குழல் பனிச்சையென்னும் ஐவகை மயிர்முடியமைய அலங்கரித்தல் , 
தலைவி அறுகு அணி வேணியுடையீரென்றாளாகலின் , தலைவர் யாம் தனித் 
தனியாக அமைந்த அறுகு அணிந்துள்ளேம் ; நீ இரு + கு , ஒருங்கு சேர்ந்தன 
வாகிய நாலுகுகு ஐந்துவிளங்க அணிந்துள்ளாய் அதனினும் இது வியப்பன் 
என்கின்றாரென்பது நயம் . ஏவலென்பது அதற்குரிய வியமென்னும் பரி 
யாயப் பெயரின் மேற்று . வியங்கோளெனவும் பெயருண்மையின் விரிந்த 
கோள் சொல்லுங் குணமுடையாயெனினும் இழுக்காது . 

வியம் பெருமை , 
விரிவு . இனி , எட்டென்னும் எண்ணைக்குறிக்கும் அகரவெழுத்துச் சுட்டுப் 
பொருள்படநின்று குவ்வொடு புணருங்கால் ககரமிரட்டிக்க அக்கு என்றாகிச் 
சங்கவளையல்களை யுணர்த்திற்றெனவும் , எண்கு - கரடியெனக்கொண்டு , இது 
கரடியின் பற்களாலாகிய ஐந்து ஆபரணத்தை யுணர்த்திற்றெனவும் கோடலு 
மாம் . சிங்கள முதலிய தேயங்களில் அழுக்காமையென வழங்கும் ஓர்வகை 
ஆமையின் ஓடு , சங்கு , புலிநகமா தியவற்றால் கைவளையாதிய அணிகளியற்று 
மாறுபோலக் கரடிப் பற்களாலும் சிலவணிகளியற்றுவதுண்டென்பது பிர 
சித்தம் . தாம் ஏ - அசைகள் ; அவைகளேயென்னும் பொருள்பட நின்ற 
தெனலும் ஒன்று . 
கொன்றைச்சடையீர் கொடுங்கோளூர் குறித்தீர்வருதற்கஞ்சுவல்யா 
னொன்றப்பெருங்கோளென் மீதுமுரைப்பாருண்டென்றுணர்ந்தென்றேன் 
நன்றப்படியேற்கோளிலியாநகருமுடையேநங்காய் நீ 
யின்றச்சுறலென்னென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ 

( இ - ள் .) கொன்றை சடையீர் கொடுங்கோளூர் குறித்தீர் - கொன்றை 
சூடிய சடாமகுடமுடையீர் நீவிர் கொடுங்கோளூரைக் குறியிடமாகக் குறித் 
தீர் ( ஆகையால் ,; என் மீதும் பெரு கோள் ஒன்ற உரைப்பார் உண்டு என்று 
உணர்ந்து யான் வருதற்கு அஞ்சுவல் என்றேன் - என்னிடத்தும் பெரிய 
தொரு குற்றம் பொருந்தும்படி உரைப்பவர் ஆங்கு உளராவ ரென்றுணர்ந்து 
( யான் குறிவயின் ) வர அஞ்சுகிறேன் என்றனன் ; நங்காய் நன்று அப்படி 

* மகாசிவராத்திரிகற்பம் . கக . 


இங்கிதமாலை யுரை . 


கலக் 


ககம் 


யேல் கோளிலி ஆம் நகரும் உடையேம் பெண்மணியே ! நல்லது அங்கன 
மாயின் நாம் கோளிலியென்னும் நகருமுடையேம் ; நீ இன்று அச்சுறல் 
என்கின்றார் நீ என் ( அக்குறிவயின் வரலாம் ) இன்று அச்சமுறுதல் யாது 
க்கு ? என்கின்றனர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த .) கொன்றை மாலையையுணர்த்தலின் இருமடியாகுபெயர் . தலை 
வர் தம்மூர் கொடுங்கோளூர் என்று குறிக்கத் , தலைவி கொடிய கோளுரைக்கு 
மூரெனப் பொருள்கொண்டு , என்கரவறிந்து அலர் தூற்றுவார் பலர் அங்குள 
ராவரென்று வருதற்கு அஞ்சுகின்றேன் என்றவழி ; நாம் கோளிலியாகிய 
நகருமுடையோம் ஆங்கணுகலா மென்று தேற்றியவாறு , கொடுங்கோளூர் - 
மலைநாட்டில் திருவஞ்சைக்களத்தையடுத்த தலம் . கோளிலி - சோணாட்டுத் 
தலங்களுள் ஒன்று . 
புரியுஞ்சடையீரமர்ந்திடுமூர்புலியூரெனிலெம்போல்வார்க்கு 
முரியும்புலித்தோலுடையீர்போலுறு தற்கியலுமோவென்றேன் 
றிரியும்புலியூரன்று நின்போற்றெரிவையரைக்கண்டிடிற்பயந்தே 
யிரியும்புலியூரென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் . ) புரியும் சடையீர் - முறுக்கேறிய சடையையுடையீரே ! அமர்ந் 
திடும் ஊர் புலியூர் எனில்-- நீர் வசிக்குமூர் புலியூராயின் ; உரியும் புலி 
தோல் உடையீர்போல் உறுதற்கு எம் போல்வார்க்கும் இயலுமோ என் 
றேன் - உம்மால் உரிக்கப்படும் புலித்தோலை உடையாகத்தரித்த உம்மைப் 
போல ( அவ்வூரில்வாழ் ) அடைதற்கு எம்போல்வார்க்கும் கூடுமோ ? என்ற 
னன் ; திரியும் புலி ஊர் அன்று - மாதே ! காட்டிற்றிரியும் புலிகள் பலவா 
ழும் ஊரல்ல ; நின் போல் தெரிவையரை கண்டிடில் பயந்தே இரியும் புலி 
ஊர் என்கின்றார் - நின்னைப்போன்ற மங்கையரைக் கண்டால் அஞ்சி அகன் 
றோடும் ஒற்றைப்புலிவாழும் ஊரே அது என்கின்றனர் ; ஏடி சேடி இது 
என் ? எ.று. 

( வி - த ) புலியூர் - சிதம்பரம். புலிகள் பலவாழுமூரில் புலியைக்கொன் 
அரித்துத்தரித்த நீர் வாழ இயலும் , யாம் வரவுமியலுமோ ? என்று குறியி 
டஞ்சேறற் கஞ்சிய தலைவியைத்தேற்றியபடி . தவத்திற்கு மங்கையர் பார் 
வையுங் கூடாதென்பதால் , தெரிவையரைக் கண்டிடில் பயந்து இரியும்புலி 
என்றார் . ஈண்டுப் புலியென்றது வியாக்கிரபாத முனிவரை . 
தெவ்வூர்பொடிக்குஞ்சிறுநகையித்தேவர் தமைநானீரிருத்த 
லெவ்வூரென்றேனகைத்தணங்கேயேஜுர்நாலூரென்றார்பின் 
னவ்வூர்த்தொகையினிருத்தலரி தாமென்றேன் மற்றதிலொவ்வூ 
ரிவ்வூரெடுத்தாயென்கின்றாரிதுதான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) தெவ் ஊர் பொடிக்கும் சிறுநகை இத்தேவர் தமை நான் நீர் 
இருத்தல் எவ்வூர் என்றேன்- பகைவர் ஊரை நீறுபடுத்தும் புன்னகையை 
யுடைய இந்தத் தேவரை நான் நீரிருத்தல் எந்தவூரிலென்றனன் ; நகைத்து 


கசுக் 


402 

திருவருட்பா . 
அணங்கே ஏழூர் நாலூர் என்றார் - ( அதற்கிவர் ) நகை செய்து பெண்ணே ! 
ஏழூரும் நாலூரும் நாமிருப்பதென்றனர் ; பின் அவ்வூர்த்தொகையின் 
இருத்தல் அரிது ஆம் என்றேன் பின்னர் ( நீர்கூறிய ) அவ்வூர்த்தொ 
கையில் நீர் ஒருவரிருப்பது ஒவ்வாதாகும் என்றனன் ; அதில் ஒவ்வு 
ஊர் இவ்வூர் எடுத்து ஆய் என்கின்றார் - அப்படி நாமிருத்தலில் ஒவ்விய ஊர் 
களே இவ்வூர்கள் அவ்வூர்த்தொகை கொண்டு ஆய்வாயாக என்கின்றனர் ; ஏடி 
சேடி இது என் ? எ - று . 

( வி - க .) பதினொரு ஊரெனவும் ஏழூரும் நாலூருமாகிய ரண்டூரென 
வும் பொருள் படக் கூறினமையின் , இவ்வளவு ஊர்களில் நீரொருவரிருப்பது 
இணங்காதென்றேனாக ; இவர் இவ்வளவு இரும் நாமிருப்பதில் இணங்கியவூர் 
களே யென்றும் , ஏமூரும் நாலூருமாகிய அவைகள் க்ஷேத்திரக்கோவைகளுள் 
இல்லையேயென்றதாக இறைவருட்கொண்டு இவையும் அதில் ஒவ்வொரு தலங் 
களேயென்றும் , ஐயநேரின் நூல் கொண்டு ஆய்வாயாகவென்றும் கூறுகின்றா 
ரென்பது கருத்து . பிற்பொருட்கண் அவ் - அவையென்னும் பன்மைச்சுட்டு . 
ஒவ்வொரு வூரென்பது ஒவ்வூரென மரீஇயிற்று . ஊர்த்தொகையில் ஒவ்வூ 
ரென்பதனைத் திருநாவுக்கரசுநாயனார் திருமுறையில் க்ஷேத்திரக்கோவை , 
திருவடைவுத் திருத்தாண்டகங்களிற்காண்க. மற்று - அசை . 

கசுஉ 
மணங்சொளிதழிச்சடையீர்நீரவாழும்பதியாதென்றேனின் 
குணங்கொண்மொழிகேட்டோ ரளவுகுறைந் தகுயிலாம்பதியென்றா 

ணங்கின் மறையூராமென்றேனஃதன்றருளோத்தூரிஃது 
மிணங்கவுடையேமென்கின்றாரிது தான் சேடியென்னேடீ . 

( இ - ள் .) மணம் கொள் இதழி சடையீர் நீர் வாழும் பதி யாது என் 
றேன்-மணங்கொண்ட கொன்றைசூடிய சடையையுடையீரே ! நீர் அமரும் 
பதி எது என்றனன் ; நின் குணம் கொள் மொழி கேட்டு ஓரளவு குறைந்த 
குயிலாம் பதி என்றார் - பெண்ணே ! நினது குணமமைந்த மொழியைக் 
கேட்டு ( தனக்கு இவ்வினிமை இல்லையே என்று நாணி ) ஒருமாத்திரையளவு 
குறைந்த குயிலாம்பதி என்றனர் ; அணங்கின் மறையூர் ஆம் என்றேன் - 
( நீர் கூறிய பதி ) தெய்வீகமுடைய மறைப்பதியாகும் என்றேன் ; அஃதன்று 
அருள் ஒத்தூர் - மங்கையே ! நீகூறிய மறைப்பதி அதுவன்று அருளுடைய 
திருஓத்தூராகும் ,; இஃதும் இணங்க உடையேம் என்கின்றார் - இந்த ஓத்து 
ரென்னும் நகரமும் பொருத்தமாக உடையோம் என்கின்றனர் ; ஏடி சேடி 
து என் ? எ - று . 


இ 


( வி - த . ) காளம் போல முழங்கும் கண்டமுடைமையின் மன்மதனுக்குக் 
காளவாத்தியமெனக் கூறப்பட்டுக் காளகண்டமென வழங்குங்குயில் , நின் 
மொழிக்கெதிர் விடம்போல வெறுக்கப்படும் ஒலியுடையதாயினமையின் கள 
கண்டமெனப் பெயர்பெற்றதென்பார் ஓரளவுகுறைந்த குயிலென்றார் , அளவு 
மாத்திரை . அது , ஈண்டு நெட்டெழுத்து குற்றெழுத்தாதல்- சுட்டிநின்றது , 


இங்கிதமாலை யுரை . 


கா 


கசங 


காளகண்டம் அல்லது களகண்டமென்னும் இந்த க்ஷேத்திரம் இமாலயத்திற் 
குச் சமீபத்தில் கௌசிகிந்தி யுற்பத்தித்தானத்திலுள்ள நீலகண்டக்ஷேத்தி 
ரம்போலும் ; இத்தலம் தணிகைப்புராணம் புராணவரலாற்றுப்படலத்தில் 
விதந்து கூறும் ( கச ) சிவத்தலங்களிலொன்றாம் . நீர் கூறும்பதி பொருளறிய 
முடியாத பதியாயிருக்கின்ற தென்னுங் கருத்தால் மறைப்பதியென்று தலைவி 
கூற , வேதப்பதியென்றதாகத் தலைவர் பொருள் கொண்டு அது திருஓத்துரே 
யாமென் று விடைகூறியபடியாம் . இத்தலம் ஓத்தின் பொருளைச் சிவபெரு 
மான் அந்தணர்க் குபதேசித்த தலமாகலின் ஓத்தூரெனப்பட்டது . ஓத்து - 
வேதம் . 
ஆற்றுச்சடையாரிவர்பலியென்றடைந்தார் நுமதூரியாதென்றேன் 
சோற்றுத்துறையென்றார் நுமக்குச் சோற்றுக்கருப்பேன்சொலுமென்றேன் 
றோற்றுத்திரிவேமன்று நின் போற்சொல்லுங்கருப்பென் றுலகியம்ப 
வேற்றுத்திரியேமென்கின்றாரிது தான் சேடியென்னே டீ . 

( இ - ள் .) ஆறு சடையார் இவர் பலி என்று அடைந்தார் நுமது ஊர் 
யாது என்றேன் - கங்கையாற்றையடக்கும் சடையையுடையராகிய இவர் 
பிக்ஷையென்று இயம்பிக்கொண்டு ஈங்கடைந்தனர் யான் உமது ஊர் எது 
வென்று வினவினேன் ; சோற்றுத்துறை என்றார் - திருச்சோற்றுத்துறை 
யென்று விடைபகர்ந்தனர் ; நுமக்கு சோற்று கருப்பு ஏன் சொலும் என் 
றேன் - உமக்குச் சோற்றுவறுமை ஏன் கூறும் என்றனன் ; தோற்று திரி 
வேம் அன்று - பெண்ணே ! உள்ள பொருளையிழந்து ( அதனால் ) மாறுபடு 
வோம் அல்லேம் ; சொல்லும் கருப்பு என்று உலகு நின்போல் இயம்ப ஏற்று 
திரியேம் என்கின்றார் - ( அன்றியும் ) நீசொல்லும் சோற்றுக்கருப்பு (உடை 
யோம் ) என்று உலகர் நின்போற்கூறப் பிச்சையேற்று உழலோம் என்கின்ற 
னர் ; ஏடி சேடி இது என் ? எ - று . , 

( வி - த .) சோற்றுத்துறை ஒருதிருப்பதி ; இதனைச் சோறு மிகுதியு 
முள்ள இடமெனவும் பொருள்படக் கூறினமையின் , சோற்றுத்துறையுடைய 
உமக்குச் சோற்றுக்கருப்பு உலகு ஏன் சொல்லும் என்று யான் புகழ்ந்து கூறி 
னேனாக ; இவர் உமக்குச் சோற்றுவறுமை ஏன் வந்தது சொல்லும் என்றதாக 
வுட்கொண்டு , ஏதேதோ வுரைக்கின்றார் ஈதென்னை என்றபடி . இனி , நாம் 
நின்வினாவிற்கியைந்த விடைபகர வகையறியாது தோற்று மாறுபடுவோ 
மன்று ; அன்றியும் , சோறு உண்டு இல்லையென்று கூறும் சொல்லிலும் 
கருப்புடைய நின்போலப் பஞ்சமுடையோ மென்று உலகர் கூற அவ்விழிபு 
ரையேற்றுத் திரியோம் ; ( நீ ஒருத்தியே சோற்றுவறுமையுடையோமாக எம் 
மைக் கூறியது ; யாம் தியாகரேயாம் ) என்று குறிப்பின்விளங்கக் கூறுகின்றா 
ரெனலும் ஒன்று . அரிதென்னும் பொருள்படச் சொல்லும் கரும்பென்றாரெ 
னலுமாம் . இப்பொருட்குக் கருப்பு வலித்தல்விகாரமென்க. 

உலகு - ஆகு 
பெயர் . 


- 


சசச 


எமக்கு இன்று - 
கசை 

திருவருட்பா. 
ஓங்குஞ்சடையீர்நெல்வாயிலுடையேமென்றீருடையீரேற் 
றாங்கும்புகழ்நும்மிடைச்சிறுமைசார்ந்ததெவனீர்சாற்றுமென்றே 
னேங்கும்படி நும்மிடைச்சிறுமையெய்திற்றலதீண்டெமக்கின்றா 
லீங்குங்காண்டிரென்கின்றாரிது தான் சேடியென்னேம் . 

( இ - ள் .) ஓங்கும் சடையீர் நெல்வாயில் உடையேம் என்றீர்- ( மகுட 
மாக ) மேனிமிர்ந்த சடையினையுடையீரே ! திருநெல்வாயிலை உடையோம் என் 
றீர் ; உடையீரேல் புகழ் தாங்கும் நும் இடை சிறுமை சார்ந்தது எவன் நீர் 
சாற்றும் என்றேன்- ( நெல்வாயிலை ) உடையீரானால் புகழினைக்கொண்டுள்ள 
நும்மிடத்து ( இப்பிக்ஷையேற்கும் ) குறைவு எய்தியது எதுபற்றி நீர் கூறு 
வீர் என்றனன் ; ஏங்கும்படி நும் இடை சிறுமை எய்திற்று அலது ஈண்டு 
அடைந்துள்ளதல்லது ஈங்கெமக்கு ஒன்றும் அடைந்திலது ; ஈங்கும் பாண்டிர் 
என்கின்றார் - ( வேண்டில் பிக்ஷைக்குவந்த ) இவ்விடத்தும் ( -ம்மிடைமெலிவில் 
லாமையைக் ) காணுதிர் என்கின்றனர் ; எடி சேடி இது என் ? எ - று . 

( வி - த . ) நெல்வாயிலென்பது ஒருதலம் . இம்மொழி நெல்லையுடையவாயி 
லெனவும் , நெல்லைவாய்ந்த இல்லமெனவும் , நெல்லீட்டுதற்குரிய ஏதுவெனவும் 
பொருள்பட்டு நிற்றலின் , இங்ஙனம் நெல்லின் பெருக்கமுடைய நும்மிடைச் 
சிறுமையெய்தவேண்டுவதில்லையே யென்றாளாகலின் , இறைவர் எம்மிடைச் 
சிறுமையில்லை , நும்மிடையே சிறுமையுள்ளதென எதிரியம்பியபடி . இடைச் 
சிறுமை - இடைக்கண் சிறுமை . இடை - இடம் , நுசுப்பு . சிறுமை - வறுமை , 
நுண்மை . ஏங்குதல் - இத்தனபாரத்தால் இந்நுசுப்பு இறுங்கொல்லோ வென 
க்கவலுதல் . ஏல் - எனினென்பதன் மருஉ . ஆல் - அசை . வாயில் - ஏது . ( ) 


இங்கிதமாலை உரை முற்றிற்று . 


திருச்சிற்றம்பலம் . 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 
இராமலிங்க சுவாமிகள் இயற்றிய 
திருவருட்பா 


இங்கிதமாலை 


Pub No : 865 
ISBN : 978-93-85165-20-7 
திருவருட்பா இங்கிதமாலை 


70.00 


